வரலாற்று வடிவங்கள்‌ 


182 
(xd & 


> லல 


பாகூர்‌ 
புலவர்‌ சு. குப்புசாமி 


KAMBAN ADIPPODI 
(SAW, GANESAN) 

KAMBAN MANIMANDAPAM 
KARAIKUDI-623002 


சேகர்‌ பதிப்பகம்‌ 
புத்தகம்‌ வெளியிடுவோர்‌ - விற்பனையாளர்‌ 
66, பெரியார்‌ தெரு 
எம்‌.ஜி.ஆர்‌. நகர்‌ : : சென்னை-600083 


முதற்‌ பதிப்பு: ஜுலை, 1976. 
உரிமை பெற்றது. 


விலை ரூ. ஏழு 


உள்ளே... 


ஒன்பது படங்கள்‌ 


அச்சிட்டோர்‌ : 
நாவல்‌ ஆர்ட்‌ பிரிண்டரீஸ்‌, சென்னை-600014 


அணிந்துரை 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
திரு. கே, வி. இராமன்‌ எம்‌. ஏ., எம்‌, லிட்‌., பிஎச்‌. டி., 
தொன்மை வரலாறு & தொல்லியல்துறைத்‌ தலைவர்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
நமது மாட்டில்‌ பழமையான ஊர்கள்‌ எண்ணற்றவை, 
அவற்றுள்‌ சில காலப்‌ போக்கில்‌ சிறப்புக்‌ குன்றி, இன்று 


*சிற்றூர்களாய்க்‌ காட்சியளிக்கின்றன. ஆனால்‌ ஒரு காலத்‌ 


| 


தில்‌ நிலவளமும்‌ குடிவளமும்‌ பெற்று வளமிக்க வாழ்க்‌ 
கைக்கு உறைவிடமாய்‌ ௮வை திகழ்ந்தன. 

அக்‌ காலத்தில்‌ மக்கள்‌ பெரும்பாலும்‌ கிராமங்களி 
லேயே வாழ்ந்தனர்‌. அவர்களது அரசியல்‌ பொருளதார 
சமூக வாழ்க்கை, கிராமங்களை மையமாகக்கொண்டே இயங்‌ 
கியது. ஆகையால்‌ நமது நாட்டின்‌ உண்மை வரலாற்றை 
உணர்வதற்கு நமது கிராமங்களின்‌ வரலாற்றை ஆராய்வது 
இன்றியமையாத தாகிறது. அவ்வூர்களிலுள்ள பண்டைய 
கோயில்களே அவ்வரலாற்றின்‌ கருவூலங்களாய்த்‌ திகழ்‌ 
கின்றன. 

அக்காலத்து அரண்மனைகளோ அல்லது தனியார்‌ கட்‌ 
டடங்களோ காலப்‌ போக்கில்‌ அடிச்சுவடின்றி மறைந்து 
விட்டன. ஆனால்‌ நமது திருக்கோயில்கள்‌ மட்டும்‌ காலத்தைக்‌ 
கடந்து நம்மிடையே தலைமுறை தலைமுறைகளாக வரலாற்று 
கலங்கரை விளக்கங்களாக நிலைத்து வருகின்றன. 


அவை அனைத்திலும்‌ பல நூற்றாண்டுகளின்‌ கதையைக்‌ 
கூறவல்ல கல்வெட்டுகள்‌, கட்டிட வேலைப்பாடுகள்‌, சிற்பங்‌ 
கள்‌, பூசைக்கிரமங்கள்‌, மற்றும்‌ பழைய மரபுகள்‌ மலிந்து 
கிடக்கின்றன. அவற்றை ஆராய்ந்து, வரலாற்று உண்மை 
களை வெளியிடுவது நமது கடமையாகும்‌: இக்கடமையை 
“வரலாற்று வடிவங்கள்‌” என்னும்‌ இந்நூலில்‌ புலவர்‌ 
சு. குப்புசாமி சிறப்பாக ஆற்றியுள்ளார்‌. 

தென்‌ ஆர்க்காடு மாவட்டம்‌ உளுந்தூர்ப்பேட்டை 
வட்டத்திலுள்ள எலவானாசூர்‌ என்னும்‌ ஊரைப்பற்றிய 
ஏனைய வரலாற்றுக்‌ குறிப்புகளையும்‌ ஒன்று சேர்த்து இந்‌ 


4 


நாலில்‌ தந்துள்ளார்‌. இவர்‌ கல்வெட்டுகளை நேரே படித்து 
ஆராய்வதில்‌ நல்ல ஆர்வமும்‌ தேர்ச்சியமுடைவர்‌. 
ஆகையால்‌ இவர்‌ இதுகாறும்‌ வெளிவராத கல்வெட்டுகளை 
யும்‌ இந்நூலில்‌ வெளியிட்டுள்ளார்‌. அவற்றைத்‌ துணையாகக்‌ 
கொண்டுகி. பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு தொடங்கி கி. பி.18ஆம்‌ 
நூற்றாண்டு வரை இவ்வூர்‌ பற்றிய சிறப்புச்‌ செய்திகளை 
வரலாற்று நோக்குடன்‌ ஆராய்ந்துள்ளார்‌. 


கட்டிடக்கலையிலும்‌ எலவானாசூர்க்கோயில்‌ சிறப்‌" 


புடையது. ஏறத்தாழ 4 மீட்டர்‌ உயரமுள்ள பீடத்தின்‌ மீது 
கருவறை அமைக்கப்பட்டுள்ளது., அதை மலை மீதுள்ளகோயி 
லாகவே கல்வெட்டுகளில்‌ குறிக்கப்பட்டுள்ளதை ஆசிரியர்‌ 
சுட்டிக்‌ காட்டியுள்ளார்‌. 

எலவானாசூர்க்‌ கோவிலில்‌ எழில்‌ மிக்க சிற்பங்கள்‌ பல 
உள்ளன. அவற்றுள்‌ மான்வாகனத்துடன்‌ நிற்கும்‌ துர்க்கை 
யும்‌, சுப்பிரமணியரின்‌ சிற்பமும்‌ அரிய படைப்புகளாகும்‌. 

இவ்வாறாக பல அரிய வரலாற்றுச்‌ செய்திகளை கோர்‌ 
வையாகவும்‌ ஆராய்ச்சி நோக்குடனும்‌ அளித்துள்ள இந்‌ 
நூலாசிரியர்‌ பாராட்டுதலுக்குரியவர்‌. 


இவ்வூரிலுள்ள சாசனங்களனை த்தும்‌ இந்‌ நூலின்‌ 
முன்னால்‌ இணைப்பாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது, சிறப்பான 
முயற்சியாகும்‌. தவிர கோவிலின்‌ தோற்றமும்‌ அங்குள்ள 
எழில்‌ மிக்க சிற்பங்களின்‌ தோற்றங்களும்‌ புகைப்படங்‌ 
களாக வெளியிட்டிருப்பது வாசகர்களுக்கு மன நிறைவு 
அளிக்கின்றது. 


ஆசிரியர்‌ புலவர்‌ ௬. குப்புசாமி அவர்களின்‌ ஆராய்ச்சித்‌ 
துடிப்பும்‌ பயனுள்ள உழைப்பும்‌ இந்நூலில்‌ நன்கு பிரதி 


கி 


பலிக்கின்றன. வரலாற்று மாணவர்களுக்கும்‌ ஆராய்ச்சி எ- 


யாளர்களுக்கும்‌ ஏன்‌, அனைவருக்குமே இந்நூல்‌ இனிய 
விருந்தாகும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
சென்னை - 
27-6-76 கே. வி. இராமன்‌ 


நூலாசிரியரின்‌ 
நன்றியுரை 


தென்னார்க்காடு மாவட்டம்‌, உளுந்தூர்ப்‌ பேட்டை 
வட்டத்தில்‌ உள்ளது எலவானாசூர்‌. அங்குள்ள சிவன்‌ 
கோயில்‌ மிகப்‌ பழமையானது. கல்வெட்டுகள்‌ நிறைந்‌ 
துள்ள அச்‌ சிவன்‌ கோயில்‌, சிறுகச்‌ சிறுகச்‌ சிதைந்து 
சீரழிந்து வருகிறது. கல்வெட்டுகளும்‌ சிதைந்தும்‌ சிதைக்‌ 
கப்பட்டும்‌ மறைகின்றன. இந்நிலையில்‌ அவற்றை வீரைந்து 
வெளியிடவேண்டியது நம்து கடமையாகிறது. 


தமிழ்‌ நாட்டின்‌ பண்டைய அரசியல்‌ சமூக பொருளா 
தார கலை மொழி இலக்கிய வரலாறுகளை அறிந்துகொள்ள, 
இத்தகைய கல்வெட்டுகள்‌ பெரிதும்‌ பயன்படத்‌ தக்கவை, 
ஆதலின்‌, அங்குள்ள கல்வெட்டுகளை நேரிற்‌ படித்து. 
அவற்றின்‌ முழுமையான வாசகங்களை இந்நூலில்‌ இணைத்‌ 
துள்ளேன்‌. கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ முற்காலத்‌ தமிழ்‌ 
எழுத்துகளில்‌ வரையப்பட்டுள்ளன. இடையிடையே சிற்‌ 
சில சொற்கள்‌ கிரநத எழுத்துக்களைக்‌ கொண்டுள்ளன. 
கிரந்த எழுத்துகளுக்கு மாற்றாக நான்‌ தமிழ்‌ எழுத்துகளைச்‌ 
சேர்த்துள்ளேன்‌. எனினும்‌ வாசகங்களில்‌ மாற்றமில்லை, 
கல்வெட்டுகளால்‌ அறியப்பெறும்‌ செய்திகளையும்‌ ஊர்களை 
யும்‌ பற்றி, இயன்றவரை விரிவாக ஆராய்ந்துள்ளேன்‌. 


கல்வெட்டுத்‌ துறையில்‌ என்னை வளர்த்து ஆளாக்கி 
அருளிய மதிப்பிற்குரிய என்‌ ஆசிரியப்‌ பெருந்தகை, 
ஆராய்ச்சிக்‌ கலைஞர்‌. வித்துவான்‌ திரு வை. சுந்தரேச 
வாண்டையார்‌ அவர்களின்‌ திருவடிகளை, என்‌ நெஞ்சில்‌ 
நிறுத்தி வணங்குகின்‌ றேன்‌. 

தமது எண்ணற்ற பல்வேறு அலுவல்களுக்கிடையே 
இந்நூலைப்‌ படித்து, தக்கதொரு அணிந்துரை நல்கி, 
இதற்குப்‌ பெருமை சேர்த்துள்ள தொல்பொருள்‌ அராய்ச்சி 
அறிஞர்‌ பேராசியர்‌ டாகடர்‌ திரு. K. V. இராமன்‌ 
M. A, M. Litt, Ph.d., அவர்களுக்கு எனது உளங்கனிந்த 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌, 


[2 


கல்வெட்டுகளின்‌ வாசகங்களை வெளியிடுதற்கு இசைவு 
நல்கிய இந்திய அரசின்‌ முதன்மைக்‌ கல்வெட்டறிஞர்‌ 
(Chief Epigraphist of India-Mysore-5) அவர்களுக்கும்‌, 
இந்நூலுக்கு வேண்டும்‌ விளக்கப்‌ படங்கள்‌ தந்துதவிய 
பிரஞ்சு இந்தியஇயற்‌ கழகத்தார்க்கும்‌ (French Tnstitute 
of Indology, Pondicherry) என்‌ நன்றி உரியது. 


எலவானாகூர்க்‌ கல்வெட்டுகளை கான்‌ படி எடுக்கும்‌ 
பொழுது உடனிருந்து உதவிய பிடாகம்‌ ஊராட்சித்‌ தலைவர்‌ 
திரு ஆ. கேசவன்‌ அவர்களுக்கும்‌, சிவன்‌ கோயில்‌ முன்னாள்‌ 
அறங்காவற்‌ குழுத்‌ தலைவர்‌ திரு மா. கலிய பெருமாள்‌ 
அவர்களுக்கும்‌ நன்றி, 


சிறந்த எழுத்தாளரும்‌ கவிஞரும்‌ கல்வெட்டில்‌ பெரிதும்‌ 
நாட்டம்‌ கொண்டவருமான என்‌ இனிய நண்பர்‌ வெள்ளை 
யாம்பட்டு சுந்தரம்‌ அவர்கள்‌, இந்நூலினை வெளியிடுதற்குப்‌ 
பெருமுயற்சி எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. அவர்‌ தந்த ஊக்‌ 
கத்தின்‌ விளைவாகவே, இந்நூல்‌ முழுமையாக உருப்பெற்‌ அ 
றது எனின்‌ அது மிகையாகாது. அவருக்கு எனது நன்றி ॥ 
யைத்‌ தெரிவித்துக்‌ கொள்வதோடு, என்றும்‌ கடமைப்பட்‌ 
டுள்ளேன்‌. 

அனை த்துக்கும்‌ மேலாக என்னையும்‌ ஒரு பொருட்டாக 
மதித்து இத்துறையில்‌ என்னை ஈடுபடுத்தி அருளுகின்ற 
எல்லாம்‌ வல்ல தில்லைகாதனை மனமொழி மெய்களான்‌ 
வந்திக்கின்‌ றேன்‌. 

தமிழகம்‌ இந்நூலினை ஏற்று இத்துறையில்‌ எனது 
ஆர்வத்தை வளர்க்கும்‌ என்று நம்புகிறேன்‌. 

திருமுறை இல்லம்‌, அன்பன்‌ அ 

20/5 ௧ கிழக்கு மாடவீதி சு. குப்புசாமி 

பாகூர்‌ அஞ்சல்‌ 

புதுவை மாகிலம்‌--60740.9 


பதிப்புரை 


கல்வெட்டுகளுக்கும்‌ எனக்கும்‌ எப்படியோ ஒரு நெருக்‌ 
கம்‌, உறவு வளர்ந்தபடியே உள்ளது. நினைத்துப்‌ பார்த்‌ 
தால்‌ வியப்பாக இருக்கிறது. பெரிய புத்தக நிலையத்தார்‌ 
யாரும்‌ இதுவரை திரும்பாத திசை; விரும்பாத நிலை ஆர்வம்‌ 
ஒன்றே துணையாக அடுத்தடுத்து பல கல்வெட்டு நூல்கள்‌ 
வெளியிட்டுள்ளேன்‌. நம்ப முடியவில்லையா? இதோ 
வெளியிட்ட நூல்கள்‌. 


பல்லவனும்‌ பராந்தகனும்‌ 
காலச்‌ சுவடுகள்‌ 

கல்‌ சொல்லும்‌ கதைகள்‌ 
முத்தரையர்‌ 

வரலாற்று வடிவங்கள்‌ 


MA 


பொறுப்புடையோர்‌ குறிப்பு எழுதுவர்‌. நீதி நிலைக்க 

எழுதுவர்‌. 

பிறப்பும்‌ சிறப்பும்‌ அதிலே வீளங்கும்‌ ! உறுப்புகளின்‌ 
தொகுப்பு முழு உடல்‌, குறிப்புகளின்‌ தொகுப்பு முழு 
வாழ்வு வரலாறு. 

விருப்பும்‌ வெறுப்பும்‌ அவரவர்‌ மன த்தைப்பொறுத்தது. 
பருப்பும்‌ நெய்யும்‌ பந்தியில்‌ முந்தும்‌! சாசனச்‌ செய்திகள்‌ 
சரித்திரம்‌ உரைக்கும்‌! சரித்திரம்‌ மறந்தால்‌ சரிந்திட 
சேரும்‌. 


ஊக்கம்‌ பெறவும்‌ ஆக்கம்‌ பெறவும்‌ உறுதுணை புரிவது 
வரலாற்றறிவு! அதனைப்‌ பெற வோம்‌; அதிகம்‌ பெறுவோம்‌, 
நெருப்புபோல்‌ சுரீர்‌ எனப்‌ பற்றிப்‌ பாயும்‌ ஆர்வம்‌ கொண்‌ 
டவர்‌ புலவர்‌ சு. குப்புசாமி, நெருப்போ சிவப்பு; இவர்‌ 
நிறமோ கருப்பு! நெஞ்சில்‌ சுறுசுறுப்பு ! சேரன்‌ அம்புபோல்‌ 


8 


சீறிப்பாய்பவர்‌; செயல்வீரர்‌. ஏவுகணை வானில்‌ பாயும்‌; 


இவரோ காலப்‌ வெளியில்‌ கடுகிப்‌ பாய்வார்‌; உண்மை ஆய்‌ 
வார்‌; மீள்வார்‌! 


கல்வெட்டு ஆய்வுப்‌ பணியைத்‌ துப்புத்‌ துலக்கும்‌ கலை 
எனலாம்‌. தோழர்‌ குப்புசாமி துப்புத்‌ துலக்குபவர்‌ 
அன்றோ? எனவே அவரைத்‌ துப்புசாமி என்றும்‌ அழைக்‌ 
கலாம்‌, 


முன்னர்‌ இவர்‌, தாம்‌ பிறந்த பாகூர்‌ கல்வெட்டுகளை 
ஆய்ந்து வெளியிட்டார்‌. அதுவே பல்லவனும்‌ பராந்தக 
னும்‌ எனும்‌ நூல்‌. 


பின்னர்‌ புதுவை மாநிலக்‌ கல்வெட்டுகளைப்‌ பரவவிட்‌ 
டார்‌. அது கல்வெட்டுகளில்‌ புதுவைப்‌ பகுதிகள்‌' எனும்‌ 
நால்‌. 


ஆசிரியப்‌ பணி புரிந்திட எலவானாசூர்‌ சென்று 
தங்கினார்‌. அங்குள்ள தமிழ்‌ பேசும்‌ கற்களுடன்‌ அவர்‌ 
உறவு கொண்டார்‌. அவற்றின்‌ ஆயிரமாண்டு வாழ்வைத்‌ 
தெரிந்து கொண்டார்‌. அதனை நாட்டுக்கும்‌ தெரிவிக்கின்றார்‌ 
அதுவே இந்தப்‌ புத்தகம்‌! 

வல்லவர்‌ குப்புசாமி பழங்காலக்‌ கல்லிலே மோதிக்‌ 
கொள்பவர்‌. கல்லும்‌ அவருமாகச்‌ சேர்ந்து என்மீது மோது 
கின்றனர்‌. கான்‌ விழுவதா? எழுவதா? எனக்குத்‌ தங்கள்‌ 
ஆதரவு துணை நிற்குமாக! 

ஆசிரியப்‌ பெரியோர்களும்‌ மாணவர்களும்‌ வரலாற்று 
நூல்களை வாங்கி உதவிட வேண்டுகிறேன்‌. 


வெள்ளையாம்பட்டு சுந்தரம்‌ 


காணிக்கை 


| 
1 


கல்வெட்டுத்‌ துறையில்‌ எனது ஆர்வத்தினை 

ர வளர்த்திடும்‌ வகையில்‌, அவ்வப்பொழுது எனக்கு 
ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ தந்துவருகின்ற புதுவை 
வரலாற்றுச்‌ சங்கத்‌ தலைவர்‌ உயர்திரு. திருமுடி 
ந. சேதுராமன்‌ 13%]. அவர்களுக்கு, இந்நூலைக்‌ 
காணிக்கையாக்குகிறேன்‌ . 

ஆசிரியன்‌ 


இந்நூலாசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 
பல்லவனும்‌ பராந்தகனும்‌ 
அசோகன்‌ பதிப்பகம்‌, சென்னை 17. 


கல்வெட்டுகளில்‌ புதுவைப்பகுதிகள்‌ 
வரலாற்றுச்சங்கம்‌, புதுவை. ஷி 


புதுவை மாநிலக்‌ கல்வெட்டுகள்‌-—[ அச்சில்‌] 
(முதற்‌ பகுதி) 


புதுவை மாநிலக்‌ கல்வெட்டுகள்‌-- [அச்சில்‌] 
(இரண்டாம்‌ பகுதி) 


2 


பொருளடக்கம்‌ 
1. தோற்றுவாய்‌ 


கல்வெட்டுகள்‌ 
அரசர்கள்‌ 
மலையமான்‌ நாடு 
2, ஊரும்‌ பேரும்‌ 
இறையானரையூர்‌ 
இறைசை 
சோழகேரளச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ 
பிடாசும்‌ 
மீர்‌உசைன்கான் சாகிப்‌ 
தொத்தேய்‌ படையெடுப்பு 
9, சுவைதரும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
ஓடிய கரணத்தார்‌ 
சிறையிட்டசெய்தி 
அரசியல்‌ ஒப்பந்தம்‌ 
வேளக்காரப்படை 
திருமதி தேவப்‌ பெருமாள்‌ 
பன்றி வேட்டை 
மாடூர்‌ விபத்து 


4. சிவன்‌ கோயில்‌ 


ஊர்பாகங்கொண்டாரீ 
வழிபாடுகள்‌ 
திருவாசகத்‌ திருப்பதிகம்‌ 
விழாக்கள்‌ 

இறைசைப்‌ புராணம்‌ 
அம்மன்‌ கோயில்‌ 
கூத்தாடு தேவர்‌ 
வீதிவிடங்கப்‌ பெருமான்‌ 
பிடாரியார்‌ 

போச்சுர முடையார்‌ 


5. வைணவத்தளிகள்‌ 
வானவன்மாதேவி விண்ணகர்‌ 
இராசநாராயண விண்ணகர்‌ 
முற்றமும்‌ மேற்கோயிலும்‌ 
தரகங்கமுடையார்‌ 


6, கோயிற்‌ பணியாளர்‌ 89 


தேதவகன்மிகள்‌ 52 
ஸ்ரீகாரியம்‌ ஆராய்வார்‌ 52 

வெட்டி முட்டையாள்‌ 53 
தேவரடியார்‌ 54 
பிடாரர்‌ 55 

7. கொடை நிலங்கள்‌ 67 
நந்தவனங்கள்‌ 57 
தேவதான நிலங்கள்‌ 58 
வரி வகைகள்‌ 59 

8. தேவதான ஊர்கள்‌ 60 
நல்லரைசூர்‌ 60 
செம்பியன்‌ மாதேவி 61 
குஞ்சரம்‌ 63 
அரும்புலிப்பாடி 63 
பரிந்தல்‌ 64 
மலையனூர்‌ 66 

புத்தூர்‌ 67 
சீயமங்கலம்‌ 67 
விக்கரச்‌ மங்கலம்‌ 68 
நெடுமானூர்‌ 69 
மாம்பட்டு 69 

அதகூர்‌ 70 

தேவி 70 

9. குறுநில மன்னர்கள்‌ 74 
உத்தம சோழ மிலாடுடையார்‌ 72 
இராசேந்திர சோழமலைய குலராயன்‌ 74 
இராச ராச மலைய குலராயன்‌ 74 
சோழேந்திர சிங்க மலையகுலராயன்‌ 75 
குலோத்துங்க €சாழக்‌ காடவராயன்‌ 75 
10. கட்டடக்‌ கலை . 77 
மாடக்கோயில்‌ 77 
முகமண்டம்‌-மண்டபங்கள்‌ 79 
மாளிகைகள்‌ 80 
இராசகோபுரம்‌ 80 
திருப்பணிகள்‌ 80 
சிற்பங்கள்‌ 21 


எலவனாகர்கீ கல்வெட்டுகள்‌ 85-188 


இந்நூலில்‌ உள்ள கல்வெட்டுகளால்‌ அறியப்பெறும்‌ 
அரசர்களும்‌ அவர்களின்‌ ஆட்சி ஆண்டுகளும்‌ 


அரசன்‌ ஆட்சி கி.பி, வெளியீடு 
ஆண்டு ஆண்டு 
1 இராசராச சோழன்‌ 1 7 992 176 of 1906 
2, 5 24 1009 143 of 1906 
3 சோழகேரள தேவர்‌ 3 1015 133 of 1906 
4 இராசேந்திர சோழன்‌ 1 5 1017 141 ௦11906 
5 3 13 1025 135 of 1906 
6 இராச மகேந்திரன்‌ 2 ? 473 of 1937-38 
ப ல - 11ஆம்‌ நூற்‌ புதிய பதிவு 
8 குலோத்துங்கசோழன்‌ 1 2 1072 145 of 1906 
9 55 ௦ 53 151 of 1906 
10 >» ௦5 >> புதிய பதிவு 
11 ட்‌ ட்‌ ளை 147 of 1906 
12 த்‌ 10 1080 478 of 1937-38 
13 ப 11 1081 132 of 1906 
14 a 12 1082 153 of 1906 
15 ஸ்‌ 35 1105 167 of 1906 
16 5 48 1118 164 of 1906 
17 விக்ரம சோழன்‌ 4 1122 168 of 1906 
18 ன்‌ 1127 177 of 1906 
19 க்‌ 12 1130 171 of 1906 
20 13 1131 169 of 1906 


546. 


அரசன்‌ ஆட்சி கி.பி, 
ஆண்டு ஆண்டு 

21 விக்கிரம சோழன்‌ 17 1135 
22 குலோத்துங்கசோழன்‌ 11 9 1142 
23 ்‌] 11 1144 
24 இராஜராஜ சோழன்‌] 6 1152 
25 3» 5» EE] 
26 ஜு 7 1153 
27 » 8 1154 
28 »» 13 1159 
29 9» 3s LE] 
30 ப்‌ 14 1160 
31 3 15 1161 
32 29 38 EE} 
33 » 17 1163 
34 ல 18 1164 
35 » 19 1105 
36 க ழ்‌ ட 
37 இராசாதிராச சோழன்‌ 11 10 1173 
38 4 22 பூ 
39 » 13 1176 
40 ப்‌ ox ல்‌ 
41 குலோத்துங்க சோழன்‌ 111 5 1183 
42,, [வீரராசேந்திரசோழன்‌] 6 1184 


43 ப்‌ 
44 ஜு 


33 


வெளியீடு 


165 of 1906 
128 of 1906 
477 of1937-38 
166 of 1906 
170 of 1906 ’ 
364 of 1937-38 
474 of 1937-38 
163 of 1906 
367 of 1937-38 
134 of 1906 
140 of 1906 
137 of 1906 
129 of 1906 
131 of 1906 
144 of 1906 
146 of 1906 
139 of 1906 
148 of 1906 
476 of 1937-38 
புதிய பதிவு 
157 of 1906 
178 of 1906 
172 of 1906 
158 of 1906 


பத 


அரசன்‌ ஆட்சி கி,பி. வெளியீடு 


ஆண்டு ஆண்டு 
டக வ்‌ தல்‌ த த த 1 தல ப்ப ட்ட 0 தி பட ட 
45 வீரராசேந்திர சோழன்‌ 7 1185. 130 of 1906 
46 13 1191 502 of 1937-38 
47 5; 30 1208 489 of 1937-38 
48 ட ப ன 150 of 1906 
149 os - — 498 of 1937-38 
50 — — - 500 of 1937-38 
51 பல்‌ - _— 501 of 1937-38 
52 — வ -— புதிய பதிவு 
53 _ = - புதிய பதிவு 
54 குலோத்துங்க சோழன்‌ 111- _— 156 of 1937-38 
55 — - ப 484 of 1937-38 
A 1226 138 of 1906 
57 கோப்பெருஞ்‌ சிங்கன்‌ 30 1273 SLL. VoLXIL, 
No. 234 
58 த ச்‌ Nd 
No. 235 
59 ப்‌ - ன 155 of 1906 
60 சடையவரீமன்‌ வீரபாண்‌ 8 1261 புதிய பதிவு 
டியன்‌ 
- ௭6 சுந்தர பாண்டியன்‌ 1341 1265+1 482 of 1937-38 
62 விக்ரெமபாண்டியன்‌ 4 1272 புதிய பதிவு 


63 மாறவர்மன்‌ வீரபாண்டியன்‌ 7 13ஆம்‌ நூற்‌. 160 ௦4 1906 
64 5 14 a புதிய பதிவு 


65 
66 


67 
68 


69 


70 


71 


72 


73 


74 


75 


76 
77 
78 
79 
80 


அரசன்‌ ஆட்சி கி.பி, வெளியீடு 
ஆண்டு ஆண்டு 
பாண்டியன்‌ ஸ்ரீவவ்பைன்‌? 1137? 136 of 1906 


14ஆம்‌ நூறி 508 ௦1 1937-38 


சகம்‌ 
விசய நகரர்‌ காலம்‌ 1284 1362 480 of 1937-38 
கம்பண உடையார்‌ — 1371-1374 162 of 1906 
சகம்‌ 8 
விசயராய மகாராயர்‌ 1368 1446 161 of 1906 
சகம்‌ 
— 1432 1510 485 of 1906 
சகம்‌ 
கிருஷ்ணதேவராயர்‌ 1442 1520 494 of 1937-38 
சகம்‌ 
ட 1449 1527 495 ௦1 1937-38 
சகம்‌ 
அச்சுத தேவமகாராயர்‌ 1453 1531 புதிய பதிவு 
சகம்‌ 
ம்‌] 1457 1535 ல்‌ 
சகம்‌ 
சதாசிவ தேவமகாராயர்‌ 1478 1556 5 
சகம்‌ 
1495 1573 493 of 1937-38 
கொப்பண உடையார்‌ - — 481 of 1937-38 
— _— 4 482 of 1937-38. 
_ த 497 of 1937-38 
ந சித்ரபானு 358 ௦1 1937-38 
வருஷம்‌ 
பங்குனிமீ” 


13௨ 


\ 


2 


தோற்றுவாய்‌ 


“கல்தோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தே வாளோடு 
முன்தோன்றி மூத்த குடி” 


என்று தமிழர்‌ தம்‌ தொன்மையையும்‌ வீரத்தையும்‌ சிறப்‌ 
பித்துக்‌ கூறுகிறது புறப்பொருள்‌ வெண்பாமாலை. 


“வடவேங்கடம்‌ தென்குமரி ஆயிடைத்‌ 
தமிழ்கூறு நல்லுலகம்‌?” 


ஏன்று அக்காலத்திய தமிழ்நாட்டுப்‌ பேரெல்லையைத்‌ 
தொல்காப்பியத்தின்‌ பாயிரம்‌, திட்ட வட்டமாகக்‌ குறிப்பிடு 
கிறது. இவ்வாறு பரந்து விரிந்து கிடந்த தமிழ்ப்‌ பெரு 
நாட்டின்‌ தொன்மையான வரலாறுகளை அறிந்துகொள்ளப்‌ 
போதிய சான்றுகள்‌ கிடைக்கவில்லை. சங்க இலக்கியங்கள்‌ 
மட்டுமே அவற்றிற்கு ஓரளவு துணையாகின்றன. தமிழகத்‌ 
தின்‌ ஒட்டுமொத்தமான உண்மை வரலாற்றை அறிய 
வேண்டுமாயின்‌, சங்க இலக்கியங்கள்‌, பிறநாட்டார்க்‌ 
குறிப்புகள்‌, தொல்பொருட்கள்‌, கல்வெட்டுகள்‌, செப்பேடு 
கள்‌ ஆகிய அனைத்தையும்‌ ஒருசேர இணைத்துக்‌ காண 
வேண்டும்‌. 

வ--2 


15 
கல்வெட்டுகள்‌ 


கல்வெட்டுகள்‌ உலகெங்கும்‌ பரவலாக உள்ளன. 
எனினும்‌, நமது இந்தியப்‌ பெரு நாட்டிலேதான்‌ அவை 
மிகுதியாக அமைந்துள்ளன. இங்கும்‌ தமிழ்நாட்டிலேதான்‌ 
பெருமளவு காணப்படுகின்றன. 


இந்தியத்‌ தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறையினரால்‌, ஏறத்‌ 
தாழ ஐந்து இலட்சம்‌ கல்வெட்டுகள்‌ படி எடுக்கப்பட்டன. 
அவற்றுள்‌ சில ஆயிரம்‌ கல்வெட்டுகள்‌ மட்டுமே வெளி 
யிடப்பட்டன. ஏனையவை படி எடுக்கப்பட்ட அளவிலேயே 
நின்று விட்டன. 


அவற்றின்‌ வாசகங்கள்‌ முற்றும்‌ வெளிவருமாயின்‌, 
அவை தமிழக வரலாற்றுக்குப்‌ பெரும்‌ பயன்‌ விளைக்கும்‌. 


இதுகாறும்‌ வெளிவந்துள்ள கல்வெட்டுகள்‌ செப்பேடு 
கள்‌ ஆகியவற்றின்‌ துணையைக்‌ கொண்டு, முடியுடை 
வேந்தரான சேர சோழ பாண்டிய பல்லவ விசய நகர 
வேந்தர்களின்‌ வரலாறுகள்‌ ஒருவாறு வெளிவந்துள்ளன. 
எனினும்‌, இவை மட்டுமே தமிழ்நாட்டின்‌ முழுமையான 
வரலாறு ஆகாது. இவற்றோடு மொழி, கலை, இலக்கியம்‌, 
பொருளாதாரம்‌, பண்பாடு, நாகரிகம்‌ ஆகியவற்றின்‌ 
வரலாறுகளும்‌ வெளிவருதல்‌ வேண்டும்‌. இவற்றிற்குத்‌ 
தொல்பொருள்‌ ஆய்வுகள்‌ துணையாகும்‌. அது மிகையன்று. 


எலவானாசூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 

மாமல்லபுரம்‌, காஞ்சி, மதுரை, தஞ்சை, புகார்‌, பழை 
யாறை முதலான ஊர்களின்‌ தொன்மையான வரலாறுகள்‌ 
வெளிவந்தள்ளன. கல்லெட்டுகளையும்‌ இலக்கியங்களையும்‌ 
மையமாக வைத்து இவற்றை ஆராய்ந்தனர்‌. 


[அர்‌ 


KAMBAN ADIPPODI 

(SAW, GANESAN) 

KAMBAN MANIMANDAPAM 
19° KARAIKUDI-623002 


அவ்வூர்களை ஒத்த பழமையும்‌ சிறப்பும்‌ உடைய ஊர்‌ 
கள்‌, நமது தமிழகத்தில்‌ எண்ணற்றவை உள்ளன. அவை 
யெல்லாம்‌ காலப்‌ போக்கில்‌ சீரும்‌ சிறப்பும்‌ குன்றி, இன்று 
சிற்றூர்களாய்க்‌ காட்சியளிக்கின்றன. அவை அனைத்தும்‌ 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஆண்டுக்‌ கதையைக்‌ கூறவல்ல, அருமை 
யான கல்வெட்டுகளை த்‌ தம்பாற்‌ கொண்டுள்ளன. 
அத்தகைய ஊர்களில்‌ எலவானாசூர்‌ என்பதும்‌ ஒன்று, 


இச்சிற்றூர்‌ தென்னார்க்காடு மாவட்டம்‌, உளுந்தூர்ப்‌ 
பேட்டை வட்டத்தில்‌ உள்ள ஊராகும்‌, இங்குள்ள கல்‌ 
வெட்டுகள்‌ அரசினரால்‌ படி எடுக்கப்பட்டு, தென்னிந்திய 
கல்வெட்டுகளின்‌ ஆண்டறிக்கைகளிலும்‌ இடம்‌ பெற்றன”, 
அவற்றுள்‌ ஒன்றிரண்டைத்‌ தவிர ஏனைய கல்வெட்டுகளின்‌ 
முழுமையான வாசகங்கள்‌ இதுகாறும்‌ வெளிவரவில்லை. 


அவை பெருமதிப்புடைய சாசனங்களாக இருத்தலின்‌, 
அவற்றைப்‌ படித்தறிந்து இந்நூலின்‌ பின்‌ இணைப்பாகத்‌ 
தந்துள்ளேன்‌. ்‌ 

சில கல்வெட்டுகள்‌ முற்றிலுமாக அழிந்த விட்டன. 

வேறு சில இடையிடையே சிதைந்துள்ளன. 


இன்னும்‌ சில புதிய கட்டடங்களால்‌ மறைக்கப்பட 
டுள்ளன. 

இவ்வூர்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌ வேற்றூர்ச்‌ சாசனங்கள்‌ 
சிலவும்‌, இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


1. Annual Reports on South Indian Epi 

pigraphy for 
the years 1906, Nos. 128-179 & 1937-38, -1105. 471-508. 
.ஆண்டறிக்கைகளில்‌ இடம்‌ பெறாத சில கல்வெட்டுகளையும்‌, 
(இதன்‌ பின்‌ இணைப்பில்‌ காணலாம்‌. 


30 


அரசர்கள்‌ 


எலவானாசூரில்‌ காணப்படும்‌ பெரும்பான்மையான கல்‌ 
வெட்டுகள்‌, அவ்வூர்ச்‌ சிவன்‌. கோயிலிலும்‌, ஓட்டைக்‌ குளத்‌ 
திற்கு அருகில்‌ உள்ள குன்றுகளிலும்‌ வரையப்பட்டுள்ளன. 
அவற்றைச்‌ சோழர்‌ காலம்‌, பாண்டியர்‌ காலம்‌, விசயநகர 
வேந்தர்‌ காலம்‌ என மூன்று பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
இவை கி.பி, 10 ஆம்‌ நூற்றாண்டு தொடங்கி, கி.பி. 16 ஆம்‌ 
நூற்றாண்டு முடிய உள்ள கால கட்டத்தைச்‌ சார்ந்தவை. 
இப்‌ பகுதியின்‌ தொன்மையான வரலாறுகளும்‌, மக்களின்‌ 
பழக்க வழக்கங்களும்‌ இவற்றால்‌ பெரிதும்‌ வெளிப்படு 
கின்றன. 

எனவே, இக்கல்வெட்டுகளைத்‌ துணையாகக்கொண்டு 
இவ்வூர்‌ பற்றிய சிறப்புச்‌ செய்திகளையும்‌, தமிழக வரலாற்‌ 
றுக்குப்‌ பயன்படும்‌ பொதுச்‌ செய்திகளையும்‌ இயன்றவரை 
அறிய முற்படுவோம்‌. 
செயங்கொண்ட சோழ மண்டலம்‌ 

இன்றுள்ள தென்லர்க்காடு மாவட்டம்‌, வட ஆர்க்காடு 
மாவட்டம்‌, செங்கற்பட்டு மாவட்டம்‌ ஆகிய மூன்று 
மாவட்டங்களும்‌; ஆந்திர மாநிலத்தில்‌ உள்ள சித்தூர்‌ 
மாவட்டமும்‌ ஒருங்கிணைந்த பெருநிலப்‌ பரப்பு, அக்‌ 
காலத்தில்‌ தொண்டை மண்டலம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்‌ 
திருந்தது. 

விசயாலயச்‌ சோழனின்‌ வழிவந்த முதலாம்‌ இராச 
ராசன்‌, இத்தொண்டை மண்டலத்தைக்‌ கைப்பற்றி, 
அதற்குத்‌ தன்‌ சிறப்புப்‌ பெயர்களுள்‌ ஒன்றான 'செயங்‌ 
கொண்ட சோழன்‌' என்னும்‌ பெயரை இட்டு வழங்கினான்‌. 
அது முதல்‌ இது 'செயங்கொண்ட சோழ மண்டலம்‌' 
என்று பெயர்‌ பெற்றது. எலவானாசூர்‌, அக்காலத்தில்‌ 


21 


இம்மண்டலத்தைச்‌ சார்ந்திருந்த ஊர்‌ என்று சாசனங்கள்‌ 
குறிப்பிடுகின்‌ றன. 
மலையமான்‌ நாடு 

தென்னார்க்காடு மாவட்டத்தின்‌ தென்மேற்குப்‌ பகுதி, 
மலையமான்‌ நாடு என்று பெயர்‌ பெற்று விளங்கியது. 
தென்‌ பெண்ணை ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள திருக்‌ 
கோவலூர்‌, அதன்‌ தலைககராக இருந்தது. மலையமான்‌ 
நாடு என்னும்‌ பெயர்‌, 'மலாடு' என்று மருவி வழங்கு 
வதும்‌ உண்டு. பிற்காலத்தில்‌ இந்நாடு 'சேதிநாடு” 
என்றும்‌ அழைக்கப்பட்டது. இது மெய்ப்பொருள்‌ 
நாயனார்‌ வரலாற்றால்‌ அறியக்கிடைக்கும்‌ செய்தியாகும்‌”, 

முதலாம்‌ இராசராச சோழனின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
இம்‌ மலையமான்‌ நாடு தனி நாடாகப்‌ பிரிக்கப்பட்டு, அம்‌ 
மன்னனின்‌ சிறப்புப்‌ பெயரால்‌ ஜநநாத வளநாடு என்று 
அழைக்கப்பட்டது. அச்செய்த்யை இங்குள்ள சாசனங்‌ 
கள்‌ தெளிவாக உணர்த்துகின்றன. இப்பெயர்‌ கி, பி, 
26 ஆம்‌ நூற்றாண்டு வரை நிலைத்திருந்தது. 
பரனூர்க்‌ கூற்றம்‌ 

நாடு அல்லது கூற்றம்‌ என்பது ஒரு வளநாட்டின்‌ உட்‌ 
பிரிவாகும்‌. மலையமான்‌ மாடு எனப்படும்‌ ஜநநாத வளநாடு 
பல கூற்றங்களாகப்‌ பிரிக்கப்பட்டது. அவற்றுள்‌ பரனூர்க்‌ 
கூற்றம்‌, குறுக்கைக்‌ கூற்றம்‌, கிழாற்றுக்‌ கூற்றம்‌, நரையூர்க்‌ 
கூற்றம்‌, ஆற்றூர்க்‌ கூற்றம்‌ ஆகிய கூற்றங்களின்‌ பெயர்‌ 
களைக்‌ கல்வெட்டுகள்‌ உணர்த்துகின்றன: இவற்றுள்‌ 
எலவானாசூர்‌, பரனூர்க்‌ கூற்றத்தைச்‌ சார்ந்த ஊர்‌ என்று 
சாசனங்கள்‌ சுட்டுகின்றன. 

1. திருத்தொண்டர்‌ புராணம்‌, மெய்ப்பொருள்‌, 
செய்யுள்‌, 


ஊரும்‌ பேரும்‌ 
இறையானரையூர்‌ 


எலவானாசூர்‌, திருக்கோவிலூரிலிருந்து ஆசனூர்ச்‌ 
செல்லும்‌ பெருவழியில்‌, 30 கி.மீ. தொலைவில்‌ அமைந்‌ 
துள்ளது, உளுந்தூர்ப்‌ பேட்டையிலிருந்து கள்ளக்குரிச்சி 
செல்லும்‌ பெரு வழியில்‌, மேற்கே 11 கி.மீ. தொலைவு சென்‌ 
ரூலும்‌ இவ்வூரை அடையலாம்‌. இன்றைய நிலையில்‌, அது 
ஒரு சிற்றூராகக்‌ காட்சியளித்தாலும்‌, கி,பி. 10 ஆம்‌ நூற்‌ 
றுண்டு முதல்‌ கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு வரை, அது பெருஞ்‌ 
சிறப்புக்கும்‌ பெரு மதிப்புக்கும்‌ உரிய ஊராக இருந்துள்ள து. 
இங்குள்ள கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ இதன்‌ பழமையான 
பெயரை இறையானரையூர்‌ எனறே குறிக்கின்‌ றன. 


தென்னார்க்காடு மாவட்டம்‌, கடலூர்‌ வட்டம்‌, தீர்‌ த்தன 
கிரி சிவாங்குரிசுவரர்‌ ஆலயத்தில்‌, கிருஷ்ண தேவராயர்‌ 
காலத்துச்‌ சாசனம்‌ ஒன்று உள்ளது.” சோழ மண்டலத்து 
இரண்டாற்றுப்‌ பற்றுக்குள்‌ அடங்கியுள்ள சைவ வைணவத்‌ 
தலங்களைக்‌ கூறுகின்ற அக்கல்வெட்டில்‌, இறையானரை 
யூரும்‌ சிறந்ததொரு சிவத்தலமாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


1. South Indian Inscriptions, 901, XVII, No. 145. 


ட 


23 


எனவே, இத்தலம்‌ எத்துணைப்‌ பெருமை வாய்ந்தது என்‌ 
பதை இதனால்‌ உணரலாம்‌. 
இறைசை 


இறையானரையூர்‌ என்னும்‌ பெயர்‌, முற்காலத்தில்‌ 
இறைசை என்று சுருக்கமாகவும்‌ வழங்கப்பட்டுள்ளது. 

சிவப்பிராமணரில்‌ கெளசிகன்‌ நாரணக்‌ கரியான்‌ 
இறைசை நாயகனான சோழ கோன்‌ பட்டன்‌'' 


“இந்நாயனார்‌ கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணன்‌ 
கெளசிகன்‌ நாரணக்‌ கரியான்‌ இறைசை நாயகமான 
தோழன்‌” 

“இவ்வூர்‌ சிவப்பிராமணரில்‌ கெளசிகன்‌ இறைசை 
நாயகன்‌ ஊர்பாகங்‌ கொண்டானான சோழ கேரள பிரம 
மாராயன்‌'? 


எனவரும்‌ சல்வெட்டுத்‌ தொடர்களால்‌, இவ்வூர்‌ 
இறைசை என்று வழங்கப்பட்டதை அறிகிறோம்‌. அன்றி 
யும்‌, இவ்வூருக்குரிய தலபுராணம்‌ இறைசைப்‌ புராணம்‌ 
என்று பெயர்‌ பெற்றதைக்‌ கொண்டும்‌ இதனை நன்கு உணர 
லாம்‌. இறைசை என்னும்‌ பெயர்‌. இரண்டாம இராசராச 
சோழன்‌ காலத்துக்‌ சல்வெட்டுசளில்‌ மட்டுமே தொடர்ந்து 
வந்துள்ளது, ஏனைய சோழ பாண்டிய மன்னர்களின்‌ கல்‌ 
வெட்டுகளில்‌ இடபெயர்‌ இல்லை. விசயநகர வேந்தர்‌ 
காலத்தச்‌ சாசனம்‌ ஒன்றில்‌ மட்டும்‌ இறைசை என்று குறிக்‌ 
கப்பட்டுள்ளது. 


பிரமதேயம்‌ 


முற்காலத்தில்‌ அந்தணர்களுக்கு மானியமாக வழங்கப்‌ 
பட்ட ஊருக்குப்‌ பிரமதேயம்‌ என்று பெயர்‌. இது சதுர்‌ 


24 


வேதி மங்கலம்‌ என்ற பெயராலும்‌ குறிக்‌ கப்படுவது உண்டு. 
சதுர்வேதம்‌ என்பதற்கு, நான்கு வேதங்கள்‌ என்து 
பொருள்‌. 


சனியொரு அந்தணருக்கோ அல்லது பலருக்கோ இவ்‌ 
வாறு பிரமதேய உரிமை வழங்கப்படுவது உண்டு. அவ 
வூரின்‌ வருவாய்‌ முழுவதும்‌ அவ்வந்தணர்களை யே சாரும்‌. 
நாற்பதினஞயிரம்‌ அந்தணர்களுக்குப்‌ பிரமதேய உரிமை வழங்‌ 
கப்பட்ட செய்தியொன்று, வீர ராசேந்திர சோழன்‌ 
காலத்துக்‌ கல்வெட்டு ஒன்றால்‌ புலனாகிறது”. 


தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களைக்‌ கற்றுவல்லவராய்த்‌ 
திகழ்ந்த தமிழ்‌ அறிஞர்களுக்கு, இவ்வாறு பிரமதேய 
உரிமை வழங்கப்பட்ட தாகக்கல்வெட்டு ஆதாரம்‌ ஏதுமில்லை. 
விரல்விட்டு எண்ணுகின்ற அளவில்‌ ஒரு சில தமிழறிஞர்‌ 
கள்‌, தாம்‌ இயற்றிய தலபுராணங்களுக்காக நிலம்‌, வீட்டு 
மனை முதலானவற்றை மானியங்களாகப்‌ பெற்ற செய்திகள்‌ 
சிற்சில கல்வெட்டுகளில்‌ காணப்படுகின்‌ றன. 


அந்தணர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட பிரமதேய உரிமை 
யோடு ஒப்பிட்டுப்‌ பார்‌ த்தால்‌, இவை மிகச்சிறிய அளவின 
தாகும்‌. எனவே, பல்லவர்‌ காலம்‌ முதல்‌ விசயநகர 
வேந்தர்‌ காலம்‌ வரையும்‌, வேதம்வல்ல அந்தணர்கள்‌ போற்‌ 
றப்பட்டதைப்‌ போல, தமிழ்‌ அறிஞர்கள்‌ போற்றப்பட 
வில்லை. 


சோழ கேரளச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 


இறையானரையூர்‌ முற்காலத்தில்‌ அந்தணர்களுக்குப்‌ 
பிரமதேய உரிமையாகக்‌ கொடுக்கப்பட்ட ஊராகும்‌. ஆத 


1, Travancore Archeological Series, vol, III, No. 34, 


டஸ்ட்‌ 


26 


லின்‌, முதலாம்‌ இராசராச சோழன்‌, அவன்‌ மகன்‌ இரா 
சேந்திர சோழன்‌ ஆகியோரின்‌ சாசனங்கள்‌ *'பிரமதேயம்‌ 
இறையானரையூர்‌” என்று குறிக்கின்றன. 


இவ்வூருச்சுச்‌ சோழ கேரளச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
என்னும்‌ புதிய பெயர்‌, இராச மகேந்திர சோழனின்‌ கல்‌ 
வெட்டில்தான்‌ முதன்‌ முதலாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


இவன்‌ காலத்துக்குப்‌ பிறகு வரையப்பட்ட எல்லாக்‌ 
கல்வெட்டுகளிலும்‌, சோழ கேரளச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
என்னும்‌ இப்புதிய பெயர்‌ தொடர்ந்து காணப்படு 
கிறது, 


சோழ கேரளன்‌ என்பது முதலாம்‌ இராசேந்திர 
சோழனுக்குரிய சிறப்புப்‌ பெயர்களுள்‌ ஒன்று. ஆதலின்‌ 
அம்மன்னனின்‌ மகன்‌ இராசமகேந்திர சோழன்‌, இவ்வூ 
ருக்குச்‌ சோழ கேரளச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ என்று பெயரிட்‌ 
டுள்ளான்‌. விக்கிரம சோழனின்‌ கல்வெட்டு ஒன்று இதனைச்‌ 
சோழ கேரள நல்லூர்‌ என்று கூறுகிறது. 


பிடாகம்‌ 


மாறவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ கல்வெட்டு ஒன்றில்‌ 
கீழ்க்கண்ட பகுதி காணப்படுகிறது. 


“இப்பணம்‌ நாற்பதுக்கும்‌ உடலாகக்‌ கொண்டு குடுத்த 
இவ்வூர்‌ சபையாரில்‌ “எடுத்த முகியா'ரான சோமதேவ 
பட்டர்‌ பிடாகை கடமையாற்ற மாட்டாமல்‌ ஓடிப்‌ 
போகையில்‌'! 


96 


இங்குப்பிடாகை என்னும்‌ சொல்‌, இறையானரைரயூரின்‌ 
ஒரு பகுதியை உணர்த்துகிறது. விக்கிரம பாண்டியன்‌ 
கல்வெட்டு ஒன்றிலும்‌, 


“ இவ்வூர்ப்‌ பிடாகைப்‌ பற்றிலும்‌'' 


என்று பிடாகை குறிக்கப்படுகிறது. எலவா ஞசூர்ப்‌ 
பகுதியைப்‌ 'பிடாகைப்‌ பற்று” என்று குறிக்கும்‌ கல்வெட்டு 
கள்‌, இப்பாண்டிய மன்னர்களின்‌ கல்வெட்டுகளே ஆகும்‌. 
பாண்டியரைத்‌ தொடர்ந்து ஆட்சி செலுத்திய விசயநகர 
வேந்தர்களின்‌ கல்வெட்டுகளிலும்‌, இப்பெயர்‌ தொடர்ந்து 
காணப்படுகிறது. இப்பெயரே பிடாகம்‌ என்று மருவி, 
இக்காலத்தில்‌ எலவானாசூரின்‌ ஒரு பகுதிக்குப்‌ பெயராக 
நிலைத்துள்ளது. 


எலவானாசூர்‌ 


பல்வேறு கால கட்டங்களில்‌ இறையானரைரயூர்‌,சோழ 
கேரளச்‌ சதுர்வேதி மங்கலம்‌, சோழ கேரள ஈல்லூர்‌, 
பிடாகம்‌ எனப்‌ பலவகையான பெயர்களைப்‌ பெற்றிருந்த 
இவ்வூர்‌, இன்று எலவானாசூர்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
இப்பெயர்‌, இறையானரையூர்‌ என்ற பெயரின்‌ மருவிய 
வழக்காகும்‌. 


இராம ராவணப்போர்‌ முடிந்து, இராமன்‌ இவ்வூரின்‌ 
வழியாக வந்தபோது, இங்கிருந்த அனுமனைக்‌ கண்டு 
“எலே! வானர சூரா!” என்று அழைத்ததாகவும்‌, அவ்‌ 
விளிப்‌ பெயரே, இப்போது எலவானாசூர்‌ என்று மருவி 
வழங்குவதாகவும்‌ செவிவழிச்‌ செய்தியொன்று கூறுகிறது. * 


1. Madras District Gazetteers, South Arcot (1906) 
PP. 373 [W. Francis]. 


27 


இத்தகைய செவிவழிச்‌ செய்திகளில்‌ பல, வரலாற்று 
ஆராய்ச்சிக்குத்‌ துணை நிற்பதில்லை. ஆதலின்‌, அதுபற்றி 
இங்கு ஆராயப்‌ புகவில்லை, 


கர்நாடகப்‌ போர்‌ 

கி.பி. 78 ஆம்‌ நூற்றாண்டு வாக்கில்‌ தென்னிந்தியாவில்‌ 
இருந்த ஐரோப்பிய வணிகக்‌ குழுக்களில்‌ ஆங்கிலக்‌ கிழக்‌ 
கிந்தியக்‌ கம்பெனியும்‌, பிரஞ்சுக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்டெனியும்‌ 
குறிப்பிட த்தக்கவை ஆகும்‌. 

அந்தக்‌ கால கட்டங்களில்‌ தென்னிந்திய அரசியலில்‌, 
ஐதராபாத்து நிஜாம்‌ பதவிக்கும்‌, கர்நாடக ஈவாப்பு 
பதவிக்கும்‌ போட்டிகள்‌ நிலவின. இவற்றின்‌ விளைவாக 
நடைபெற்ற போர்களை, வரலாற்று ஆசிரியர்கள்‌ கர்நாடகப்‌ 
போர்கள்‌ என்பர்‌. 

கர்நாடக நவாபான அன்வருதீன்‌ என்பவருக்கும்‌, 
அவர்‌ மகன்‌ முகம்மது அலி என்பவருக்கும்‌ ஆங்கிலக்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ துணையாக நின்றனர்‌. சந்தா 
சாகிப்பு என்‌ பவருக்குப்‌ பிரெஞ்சுக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனி 
யார்‌ துணையாக நின்றனர்‌. 


இவ்வீரு திறத்தார்க்கும்‌ ஏற்பட்ட பகைமை காரண 
மாகத்‌ தென்னிந்தியாவீன்‌ பல இடங்களில்‌, புதிய 
கோட்டைகள்‌ தோன்றின. அக்காலத்தில்‌ எலவானா 
சூரிலும்‌ கோட்டை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. அன்றி 
லிருந்து இவ்வூர்‌, எலவானாசூர்க்‌ கோட்டை என்ற புதிய 
பெயரையும்‌ பெற்றது. 


மீர்‌்உசைன்கான்‌ சாகிப்பு 
எலவானாசூர்க்‌ கோட்டையையும்‌, அதனைச்‌ சார்ந்த 
இடங்களையும்‌ கண்காணிக்கும்‌ பொறுப்பை மேற்கொண்‌ 


98 


டிருந்தவன்‌, மீர்உசைன்கான்‌ சாகிப்பு என்னும்‌ துணி 
வாண்மை மிக்க தலைவன்‌ ஆவான்‌. இவன்‌ வீரம்‌ மிக்க 
படையொன்றையும்‌ வைத்திருந்தான்‌. அன்றியும்‌, 
கர்நாடக நவாபான முகம்மது அலியின்‌ பிரதிநிதியாகவும்‌ 
விளங்கினான்‌. அதலின்‌ இவன்‌ ஆங்கிலேயருக்கு நண்பன்‌! 
பிரெஞ்சுக்காரர்களுக்குப்‌ பகைவன்‌ ! 


செஞ்சிக்கோட்டை அப்போது பிரெஞ்சுக்காரர்‌ 
களுக்கு உரியதாக இருந்தது. அக்‌ கம்பெனியின்‌ போர்த்‌ 
களவாடங்களும்‌, படைகளும்‌ அங்கே நிறைந்திருந்தன. 


பிரெஞ்சுக்காரர்கள்‌ மீர்டசைன்கான்‌ சாகிப்பையும்‌, 
அவன்‌ பொறுப்பில்‌ இருந்த எலவானாசூர்க்‌ கோட்டையை 
யும்‌ அழிக்கத்‌ திட்டமிட்டிருந்தனர்‌. பிரெஞ்சுக்‌ கம்பெனிக்கு 
ஆளுகராக இருந்த தூய்ப்ளே என்பவரின்கீழ்‌, நான்கு 
சிறந்த படைத்தலைவர்கள்‌ பணியாற்றினர்‌. அவர்களுள்‌ 
புய்சி என்பவரும்‌, தொத்தேய்‌ என்பவரும்‌ குறிப்பிடத்‌ 
தக்க சிறப்புடையவர்கள்‌. 


தொத்தேய்‌ படையெடுப்பு 


10-12-1766 இல்‌, தொத்தேய்‌ தலைமையில்‌, 200 
ஐரோப்பியர்களும்‌, 1000 சிப்பாய்களும்‌, பீரங்கி முதலான 
இன்னபிற போர்த்‌ தளவாடங்களும்‌ கொண்ட பிரெஞ்சுப்‌ 
படையொன்று எலவானாசூர்க் கோட்டையை நோக்கி 


வந்தது. 


இந்நிலையில்‌. மீர்‌உசைன்கான்‌ பிரெஞ்சுப்‌ படையை 
எதிர்க்கத்‌ தயாரானான்‌. இரு திறத்துப்‌ படைகளும்‌ 


39 . 


எலவானாசூர்ப்‌ பகுதியில்‌ மிகச்‌ கடுமையாக மோதிக்‌ 
கொண்டன. 


இப்போரில்‌ பிரெஞ்சுப்‌ படை முற்றிலுமாக அழிக்கப்‌ 
பட்டது. எனினும்‌, எதிரியின்‌ குண்டு ஒன்றினால்‌, 
மீர்உசைன்கான்‌ படுகாயம்‌ அடைந்தான்‌. ஆதலின்‌, அவன்‌ 
வலிமை வாய்ந்த தனது கோட்டைக்குள்‌ சென்று ஒளிந்து 
கொண்டான்‌. ஆயினும்‌, கோட்டை வீழ்ச்சியடையவில்லை. 


கோட்டை வீழ்ச்சி 


எஞ்சியிருந்த வீரர்களை வைத்துக்கொண்டு கேரட்டை 
யைக்‌ கைப்பற்ற இயலாது என்பதை உணர்ந்த தொத்தேய்‌ 
புதிய படை அனுப்புமாறு செஞ்சிக்குத்‌ தூது அனுப்‌ 
பிறன்‌. 250 ஐரோப்பியர்களையும்‌, 1000 சிப்பாய்களையும்‌, 
பீரங்கிகளையும்‌ கொண்ட மற்றொரு படை தொத்தேய்க்கு 
உதவியாக வந்தது. 


இப்படை கோட்டையை அணுகிய போது முதற்‌ 
போரில்‌ விழுப்புண்‌ பட்டிருந்த மீர்டசைன்கான்‌ இறந்து 
போன செய்தி கிட்டியது. ஆதலின்‌, பிரெஞ்சக்காரர்கள்‌ 
எளிதாக எலவானாசூர்க்‌ கோட்டையைக்‌ கைப்பற்றினர்‌“, 


இக்காலத்தில்‌ இவ்வட்டாரம்‌ முழுதும்‌ முஸ்லிம்கள்‌ 
நிறைந்திருப்பதற்குக்‌ காரணம்‌, மீர்உசைன்கான்‌ இப்‌ 
பகுதியில்‌ கர்நாடக நவாப்பின்‌ பிரதிநிதியாக இரும்‌ 
தமையே ஆகும்‌, 


1. J.H.Garstin’s ‘South Arcot District’; Page. 109, 


30 
1826-ஆம்‌ ஆண்டில்‌ 


தென்னிந்தியாவில்‌ நடைபெற்ற பல்வேறு அரசியல்‌ 
மாற்றங்களுக்குப்‌ பிறகு, ஆங்கிலேயரின்‌  ஈண்பரான 
முகம்மது அலி, கர்காடக ஈவாபாக ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டார்‌. கி பி. 1796-இல்‌ முகம்மது அலி இறந்துவிடவே 
அவர்‌ மகன்‌ உம்தத்‌-உல்‌-உமாரா பட்டத்துக்கு வந்தார்‌. 


வெல்லெஸ்லி [கி, பி. 1798-1805] ஆங்கிலக்‌ 
கம்பெனிச்கு ஆளுநராக வந்த போது, தனது துணைப்‌ 
படைத்‌ திட்டத்தின்‌ மூலம்‌, சென்னை இராசதானியை உரு 
வாக்கினார்‌. கி. பி. 1971-ஆம்‌ ஆண்டு சூலைத்‌ திங்களில்‌, 
எலவானாசூர்‌ உள்ளிட்ட பகுதிகள்‌ அனைத்தும்‌, ஆங்கிலக்‌ 
கம்பெனிக்கு வழங்கப்பட்டன. 


ஆர்க்காட்டுப்‌ பகுதிக்கு காப்டன்‌ கிரகாம்‌ என்னும்‌ 
ஆங்கிலேயர்‌ ஆட்சித்‌ தலைவராக நியமிக்கப்பட்டார்‌. அக்‌ 
காலத்தில்‌ பாலாற்றுக்கும்‌ வெள்ளாற்றுக்கும்‌ இடைப்‌ 
பட்ட பகுதியை, நிர்வாகத்தின்‌ பொருட்டு இராவென்ஷா 
என்னும்‌ ஆங்கிலலயர்‌, 21 கோட்டங்களாகப்‌ பிரித்தார்‌. 
அவற்றுள்‌ எலவாஞஞர்க்‌ கோட்டமும்‌ ஒன்று. 


புரூக்குன்லைஃப்‌ என்னும்‌ ஆங்கிலேயர்‌, ஆர்க்காட்டின்‌ 
ஆட்சித்‌ தலைவராக இருந்தபோது, கி. பி. 1826-27 ஆம்‌ 
ஆண்டில்‌ இக்கோட்டங்களைச்‌ சட்ட பூர்வமாக கடைமுறைப்‌ 
படுத்திஞர்‌*. 


1. Madras District Gazetteers, South Arcot District 
(1906), Pages. 201 & 212 [W. Francis] 


௫... 


x 


af 


கொள்ளை நிகழ்ச்சி 


கர்நாடக இராஜாக்கள்‌ சரிதம்‌ என்னும்‌ பழைய நூல்‌ 
ஒன்றில்‌, கீழ்க்கண்ட பகுதி காணப்படுகிறது“, - 


“பாய்தல்‌ ரெண்டாயிரம்‌ குதிரை சேலத்து வழியாயி 
வந்து உளுந்தூர்‌ மங்கலம்‌ பேட்டை கொள்ளையிட்டு ய௨ 
பறங்கிப்பேட்டை போயி வளைத்துக்கொண்டு மோகர- 
மெயா முதல்‌ வர்த்தகர்‌ வீட்டில்‌ தங்கப்‌ பாளம்‌ சன்னல்‌ 
முதல்‌ கொள்ளையிட்டார்கள்‌”' 


இக்கொள்ளை நிகழ்ச்சி ஐதர்‌ அலி காலத்தில்‌ நடை 
பெற்றதாக அறிகிறோம்‌. சேலத்து வழியாக வந்த 
குதிரைப்படை உளுந்தூர்ப்‌ பேட்டை, மங்கலம்பேட்டை, 
பரங்கிப்பேட்டை முதலான ஊர்களைக்‌ கொள்ளையிட்ட 
தாஃத்‌ தெரிகிறது. 


உளுந்தூர்ப்‌ பேட்டைக்கு அண்மையில்‌ உள்ள 
எலவானாசூர்‌, அக்காலத்தில்‌ பெருஞ்‌ சிறப்புக்கு உரிய 
ஊராக இருந்தமையின்‌, இதுவும்‌ அக்கொள்ளைக்கு இலக்‌ 
காகி இருத்தல்‌ கூடும்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, எலவானாசூர்‌ பல்வேறு 
கால கட்டங்களில்‌ பெற்றிருந்த பெயர்களைக்‌ கீழ்க்காணும்‌ 
பட்டியலால்‌ உணரலாம்‌. 


2. Madras Government OrientalSeries, Vol. 138, 
Page: 117. 


அரசன்‌ & ஆண்டு ஊரின்‌ பெயர்‌ 


இராசராசன்‌ 1 [கி. பி, 986-1014] இறையானரையூர்‌ 
இராசேந்திரன்‌ 1 [கி. பி. 7019-1024] } ப 


இறையானரையூர்‌ 
இராசமகேந்திரன்‌ [கி.பி. 1061-1068] - சோழகேரளச்‌ Si 
] சதுர்வேதிமங்கலம்‌ 


முதல்‌ சோழ கேரளச்‌ 

இராசராசன்‌ 111 [கி. பி. 12916-1266] | சதுர்வேதி மங்கலம்‌ 
முடிய ] சோழ கேரள 

நல்லூர்‌ 


குலோத்துங்கன்‌ 1 [கி.பி. A இறையானரையூர்‌ 


இறையானரை 
யூர்‌. சோழ 
கேரளச்‌ சதுர்‌ 
வேதி மங்கலம்‌. 


கோப்பெருஞ்சிங்கன்‌ (கி. பி. 1249-1279] 


இறையானரை 
. ்‌ யூர்‌. சோழ 
பாண்டியர்‌ காலம்‌ [கி. பி. 1261 முதல்‌] கேரளச்‌ சதுர்‌ 
வேதி மங்கலம்‌. 

பிடாகை, 


விசயநகர வேந்தர்‌ காலம்‌ ப 
[கி. பி. 1281-1496] 5 


ஆங்கிலேயர்‌ காலம்‌ [கி பி. 18ஆம்‌ நூற்றாண்டு பர கதன்‌ 
முதல்‌ 


சுவைதரும்‌ நிகழ்ச்சிகள்‌ 


ஓடிய கரணத்தார்‌ 

முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்தில்‌, இளமை 
வேங்கடமான பண்டிதப்பிரியன்‌ என்பவனும்‌, இளமைக்‌ 
கருமாணிக்கமான பட்டப்பிரியன்‌ என்பவனும்‌ எலவானா 
சூரில்‌ ஊர்க்‌ கணக்கராகப்‌ பணியாற்றினர்‌. கி.பி. 1116ஆம்‌ 
ஆண்டில்‌ அவர்கள்‌ வசூலித்த வரித்தொகையை ஊர்ச்‌ 
சபையாரிடம்‌ ஒப்படைக்காமல்‌ ஊரைவிட்டு ஓடி. 
விட்டனர்‌. 

ஊர்ச்சபையார்‌ அவர்களின்‌ சொத்துகளை விற்று, அத்‌ 
தொகைக்கு ஈடுகட்ட முற்பட்டனர்‌. 


எலவானாசூருக்கு அண்மையில்‌ செம்பியன்‌ மாதேவி 
என்னும்‌ பெயருடைய சிற்றூர்‌ ஒன்று உள்ளது. அங்குள்ள 
ஏரி, அக்காலத்தில்‌ வானவன்‌ மாதேவிப்‌ பேரேரி எனப்‌ 
பெயர்‌ பெற்று விளங்கியது. அவ்வேரிக்குக்‌ கிழக்கே உள்ள 
முதற்கண்ணாறு என்னும்‌ இடத்தில்‌, இரண்டு தடி காலே 
அரைமா அளவுள்ள நஞ்சை நிலமும்‌, அங்கிருந்த கிணறும்‌ 
மேற்கூறிய கணக்கர்‌ இருவர்க்கும்‌ உரிய சொந்த உடைமை 
களாகும்‌. 

அந்நஞ்சை நிலம்‌ வீதி விடங்கன்‌ என்னும்‌ கோலால்‌ 
20 குழி பரப்புடையது. ஊர்‌ நத்தத்தில்‌ கணக்கக்காணி 

வ-3 


2d 


என்னும்‌ இடத்தில்‌ இவர்சளுச்கு வீட்டு மனைகளும்‌ 
இருந்தன. 

ஊர்ச்‌ சபையினர்‌ கி.பி. 1118ஆம்‌ ஆண்டில்‌ இந்நிலம்‌, 
கிணறு, வீட்டுமனை ஆகிய அனை த்தையும்‌ பதின்மூன்றே 
நாலுமா முக்காணிக்‌ காசுக்கும்‌, மூன்று கழஞ்சு பொன்னுக்‌ 
கும்‌ விற்று விட்டனர்‌. தொண்டைமான்‌ என்னும்‌ அற 
வோன்‌ இவற்றை விலைக்கு வாங்கி, எலவானாசூர்ச்‌ சிவன்‌ 
கோயிலுக்குத்‌ தானமாக வழங்கினான்‌. 

ஊர்க்‌ கரணத்தாரின்‌ இவ்விழி செயலையும்‌, ஊர்ச்சபை 
யாரின்‌ செயலையும்‌ விளக்கும்‌ கல்வெட்டு, சிவன்‌ கோயில்‌ 
கோபுரத்தில்‌ வரையப்பட்டுள்ளது. [எண்‌ . 16] சோழர்‌ 
காலத்து நிருவாக அமைப்பிலும்‌, ஆங்காங்கே இத்தகைய 
குறைகள்‌ காணப்படுகின்‌ றன, [கல்வெட்டு எண்‌ : 16] 


சிறையிட்ட செய்தி 

எலவானாசூருக்குத்‌ தென்‌ கிழக்கே மலையனூர்‌ என்‌ 
னும்‌ சிற்றூர்‌ உள்ளது. கல்வெட்டில்‌ அவ்வூர்‌, ''குடி நீங்கா 
தேவதானம்‌” என்று குறிக்கப்படுகிறது. 

குடி நீங்கா தேவதான ஊர்களிலிருந்து அரசாங்கத்துக்‌ 
குச்‌ செலுத்த வேண்டிய வரித்தொகை அனைத்தும்‌ கோயிற்‌ 
காரியங்களுக்குச்‌ செலவிடப்படுவது அக்கால வழக்கம்‌. 
அங்குள்ள பொது மக்சள்‌ அரசுக்குச்‌ செலுத்த வேண்டிய 
வரித்‌ தொகைகளை, தமக்குள்ள பங்கு வீதப்படி கோயி 
லுக்குச்‌ செலுத்துவர்‌. அதுபோலவே, மலையனூர்‌ மக்கள்‌ 
தங்களது வரிகளை எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்குச்‌ 
செலுத்தினர்‌ 

வீரபாண்டியன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, மலையனூர்‌ மக்கள்‌ 
கோயிலுக்குச்‌ செலுத்தி வந்த வரிகளைச்‌ சில ஆண்டுகளாக 


அவை 


ப) 


நிறுத்திவீட்டனர்‌. அவ்வாறு அவர்கள்‌ செலுத்தத்‌ தவறிய 
தொகை 0100 பணம்‌ என்று கல்வெட்டுக்‌ குறிப்பிடுகிறது. 

இத்தொகையை உரிய காலத்தில்‌ வசூலிக்காத கார 
ணத்தால்‌, கோயில்‌ தானத்தார்கள்‌ கைது செய்யப்பட்டு, 
எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலில்‌ சிறையிட ப்பட்டனர்‌. 

மலையனூரில்‌ உள்ள விளை நிலங்களை அனுபவித்து 
வந்தவர்கள்‌ பட்டர்கள்‌. எனவே, வரித்‌. தொகைகளைச்‌ 
செலுத்தி தானத்தார்களை மீட்க வேண்டியவர்களும்‌ 
அவர்களே. 

ஆயினும்‌, செலுத்தத்‌ தவறிய பெருந்‌ தொகையை 
இவர்களால்‌ ஒட்டு மொத்தமாகச்‌ செலுத்த இயலவில்லை, 
அதனால்‌, தாங்கள்‌ அனுபவித்து வந்த மலையனூர்‌ நிலங்களை 
எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்கு விற்று, அத்தொகையைச்‌ 
செலுத்தித்‌ தானத்தார்களைச்‌ சிறை மீட்டனர்‌. 

[கல்வெட்டு எண்‌ : 60] 

அரசியல்‌ ஒப்பந்தம்‌ 

மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, 
அவனுக்கு அடங்கி ஒழுகிய குறுநில மன்னர்கள்‌ பல 
ராவர்‌. அவர்களில்‌ சிலர்‌, தங்களுக்குள்‌ அரசியல்‌ ஒப்பந்தங்‌ 
களும்‌ செய்து கொண்டனர்‌. 

அக்காலத்தில்‌ திருக்கோவலூரைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு, மலையமான்‌ நாட்டை ஆண்டு வந்தவன்‌ சூரிய 


1. I. South Indian Inscriptions, Vol. VIII, No. 1062 
Vol. VII, Nos. 119 & 127. 
Il. Annual Reports on South Indian Epigraphy 
for the year 1902, No. 516 & 1900, Nos. 
115 & 117. 


36 


தேவன்‌ நிரேற்றான்‌ என்னும்‌ குறுநில மன்னன்‌. அதே 
காலத்தில்‌ சேலம்‌ மாவட்டத்து ஆமகளூரைசத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு, வாணகப்பாடி நாட்டை ஆண்டு வந்தவன்‌ 
குலோத்துங்க சோழ வாணகோவரையன்‌ என்னும்‌ குறு 
நில மன்னன்‌. 


இவ்விருவரும்‌ தங்களுக்குள்‌ பாதுகாப்பு ஒப்பந்தம்‌ 
செய்து கொண்டதை இங்குள்ள கல்வெட்டு (எண்‌ : 46) 
ஒன்றால்‌ அறிகிறோம்‌. 

போதிய அளவு பாதுகாப்பும்‌ கவனிப்பும்‌ இல்லாமை 
யால்‌, அக்கல்வெட்டின்‌ பெருர்பகுதி சிதைந்துவிட்டது. 
ஆதலின்‌, பெருமதிப்புடைய சாசனம்‌ ஒன்றை நாம்‌ இழந்து 
விட்டோம்‌. 


வேளக்காரப்‌ படை 


அக்காலத்தில்‌ முடியுடைய வேந்தர்களும்‌, குறுநில மன்‌ 
னர்களும்‌ தமக்கென்று வேளக்காரப்படையொன்றை வைத்‌ 
திருந்தனர்‌ இப்படையினர்‌ அரசனின்‌ ஈம்பிக்கைக்கு உரிய 
வர்கள்‌. அவன்பால்‌ அன்பு கொண்டவர்கள்‌. அரசனைத்‌ 
தமது உயீராகல்‌ கருதுபவர்கள்‌. அ௮அவனுஈகு மெய்க்காப 
பாளராக விளங்குபவர்கள்‌. இப்படையில்‌ ஆண்‌ பெண்‌ 
ஆகிய இருதிறத்தாரும்‌ இருந்தனர்‌. 
மலையமான்‌ நாட்டுக்கு மன்னனாக விளங்கிய எதிரிகள்‌ 
நாயனுக்கும்‌ வேளக்காரப்படையினர்‌ இருந்தனர்‌. அவர்‌ 
களுள்‌ திரிகை உடையான்‌, தேவப்பிள்ளை, ஆளுடை 
யான்‌ சூரியன்‌ முதலானோர்‌, “தமது அரசனுக்குப்‌ பின்பு 
தாம்‌ உயிர்‌ வாழ்வதில்லை” என்று கூறிய உறுதி மொழிகள்‌ 
எலவானாருர்ச்‌ சிவாலயத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 
(எண்கள்‌ : 60 ₹௦ 55) 


3] 


37 


அக்காலத்து மொழி நடையையும்‌, மக்களின்‌ பேச்சு 
வழக்கையும்‌ இச்‌ சாசனங்கள்‌ நமர்குத்‌ தெளிவுபடுத்து 
கின்றன. வேளக்காரப்‌ படையினரின்‌ இத்தகைய உறுதி 
மொழிகள்‌ பல, திருக்கோவலூருக்கு அண்மையில்‌ உள்ள 
அறையணி நல்லூரிலும்‌ உள்ளன.* 


திருமதி தேவப்‌ பெருமாள்‌ 


எதிரிகள்‌ நாயனின்‌ வேளக்காரப்‌ படையில்‌, தேவப்‌ 
பெருமாள்‌ என்னும்‌ பெயருடைய பெண்‌ ஒருத்தியும்‌ இருந்‌ 
தனள்‌. அவள்‌ தன்‌ கணவன்‌ இறந்த பின்னும்‌, தன்‌ அரசன்‌ 
இறந்த பின்னும்‌ தான்‌ உயிர்‌ வாழ்வதில்லை என்று உறுதி 
கொண்டிருந்தாள்‌. 

“எதிரிகள்‌ நாயனின்‌ வேளக்காரியான நான்‌ 
அவ்வரசனுக்குப்‌ பிறகும்‌ உயிர்‌ வாழ்வேனாயின்‌, 
என்‌ மாடுகளை மேய்ப்பார்க்குச்‌ சோறிட்டு, நீர்‌ 
கொடுத்து, அவர்கள்‌ வைக்கும்‌ மீதமுள்ள சோற்‌ 
றையும்‌ நீரையும்‌ உண்கின்றவள்‌ ஆவேன்‌. என்‌ 
மணாளன்‌ இறக்கும்போது, அவனோடு நானும்‌ 
இறந்து போவேன்‌! அவ்வாறு இறவாது உயி 
ரோடு இருப்பேனாயின்‌, என்னைக்‌ காண்பவர்கள்‌ 
நெருப்பில்‌ இட்டுக்‌ கொல்வார்களாக/ அவ்வாறு 
என்னைக்‌ கண்டும்‌ கொல்லாதவன்‌, என்‌ கணவன்‌ 
ஏறுகிற குதிரைக்குப்‌ புல்பொண்டு வந்து தரு 
கின்ற காமிசன்‌ என்பவனுக்குத்‌ தன்‌ மனைவியைக்‌ 
கொடுத்தவன்‌ ஆவான்‌.” 

1. Annual Report on South Indian Epigraphy for 


the year 1934-35, Nos. 122 to 126, 136 to 150. 
154 to 160 & 162. 


38 


வீரமகள்‌ தேவப்பெருமாள்‌ கூறிய மேற்கண்ட உறுதி 
மொழியைக்‌ (எண்‌ : 64) கல்வெட்டில்‌ காண்கிறோம்‌. 
இத்தகைய சாசனங்கள்‌ அக்கால சமுதாய அமைப்பை 
நாம்‌ அறிந்து கொள்ளத்‌ துணை நிற்பனவாகும்‌. 


பன்றி வேட்டை 


எலவாஞசூருக்குக்‌ கிழக்கே 4 கி.மீ. தொலைவில்‌, 
வண்ணகப்பாடி என்றொரு சிற்றூர்‌ உள்ளது. முற்காலத்‌ 
தில்‌ அதற்கு வாண பிராட்டி என்பது பெயர்‌. 


அவ்வூரில்‌ வீரபாலன்‌ என்றொருவன்‌ இருந்தான்‌. 
அவனை 'ஆறிக்குள த்தூருடையான்‌ முடி கொண்டான்‌ காரி” 
என்றும்‌ அழைப்பார்கள்‌. ஒருநாள்‌ இரவு வேளையில்‌ அவன்‌ 
பன்றி வேட்டைக்குச்‌ சென்றான்‌. காட்டுப்‌ பன்றியை 
நோக்கி அவன்‌ விடுத்த அம்பு, குறி தவறி தில்லை ஆருயி 
ரப்‌ போயன்‌ என்பவன்‌ மீது பாய்ந்தது. இதன்‌ விளைவால்‌ 
போயன்‌ இறந்து போனன்‌. 


எனவே, வீரபாலன்‌ அவன்‌ இறந்தமைக்குக்‌ கழுவா 
யாக, எலவானாசூர்ச்‌ சிவபெருமானுக்கு நந்தா விளக்கு 
ஒன்று அமைத்து; அதற்கு முதற்பொருளாக 382 பசுக்களைத்‌ 
தானமாக வழங்கினான்‌.” (கல்வெட்டு எண்‌ : 52) 


இந்நிகழ்ச்சி மூன்றாம்‌ இராசராச சோழன்‌ காலத்தில்‌ 
நிகழ்ந்ததாகச்‌ சாசனம்‌ குறிப்பிடுகிறது. (எண்‌ : 56) 
அக்காலத்தில்‌ வேட்டையாடுங்கால்‌, இத்தகைய எதிர்‌ 
பாராத விபத்துகள்‌ பரவலாக நிகழ்ந்துள்ளன. அக்குற்றத்‌ 
தினின்றும்‌ நீங்குதற்குக்‌ கோயில்களில்‌ நந்தா விளக்கு 
1 இவ்வேட்டை நிகழ்ச்சி பற்றிய எனது உரை, 


புதுவை வானொலி நிலையத்திலிருந்து, 9-7-'74 அன்று 
இரவு 8 மணிக்கு ஒலி பரப்பப்பட்டது. 


ஈர்‌ 


39 


அமைக்கின்‌ ற வழக்கம்‌ உண்டு என்பதற்குப்‌ பல கல்வெட்டு 
கள்‌ சான்றாக உள்ளன. *” 


மாடூர்‌ விபத்து 
எலவானாசூருக்கு மேற்கே 16 கிமீ. தொலைவில்‌ மாடூர்‌ 
என்னும்‌ சிற்றூர்‌ ஒன்று உள்ளது. இரண்டாம்‌ இராசாதி 
ராசன்‌ காலத்தில்‌ (கி.பி, 1174) அங்கு நிகழ்ந்த விபத்து 
ஒன்று பற்றிய செய்தியைக்‌ கல்வெட்டு உணர்த்துகிறது. 
(எண்‌ : 49) 


மாடூரிலிருந்த கோச்சாத்தன்‌ காமன்‌ என்பவனின்‌ 
மனை வி, ஏதோ ஒரு காரணம்‌ பற்றித்‌ தன்‌ மகளைக்‌ கோலி 
னால்‌ அடித்தாள்‌. அந்த அடி, அருகில்‌ நின்று கொண்டிருந்த 
மிண்டன்‌ காமன்‌ என்டஉனின்‌ மகள்‌ மீது விழுந்தது. 
இதன்‌ விளைவாக அப்பெண்‌ உடல்நலம்‌ குன்றி, அடிபட்ட 
இருபதாவது நாளில்‌ இறந்த போனாள்‌. 


இதற்குக்‌ கழுவாயாக எலவானாகூர்ச்‌ சிவபெருமானுக்கு 
நந்தா வீளக்கு ஒன்று வைத்தஃ வேண்‌ டமென்‌ று ஊர்ச்‌ சபை 
யினர்‌ பணித்தனர்‌. எனவே, கோச்சாத்தன்‌ காமன்‌, தன்‌ 
மனைவியின்‌ பொருட்டு, விளக்குத்‌ தானமாக 82 பசுக்களைக்‌ 
கோயிலுக்கு வழங்கினான்‌. 


1. South Indian Inscriptions, Vol. VII, No. 163 
(95 A of 1900). 


சிவன்‌ கோயில்‌ 


எலவானாசூரிள்‌ நடுவிடத்தே மேற்கு நோக்கியவாறு 
சிவன்‌ கோயில்‌ அமைந்துள்ளது. அக்கோயிலின்‌ இரண்‌ 
டாம்‌ பிரகாரத்தில்‌ கிழக்கு நோக்கியவாறு அம்மன்‌ கோயில்‌ 
அமைந்துள்ளது. 


மூலவரை நோக்கியவாறு அமைக்கப்பட வேண்டிய 
நந்தி, அதற்கு மாறாக, மூலவரைப்‌ போலவே மேற்கு நோக்கி 
அமைந்துள்ளது. மூலவராக விளங்கும்‌ இலிங்கம்‌, குன்றின்‌ 
மீது நிறுவப்பட்டுள்ளது. குன்றின்‌ மீதுள்ள கோயில்‌, பல 
கட்டங்களில்‌ உருவாக்கப்பட்டூள்ளது. இதன்‌ தல விருட்‌ 
சம்‌ பலா மரம்‌. 


அமரபுயங்கரர்‌ 

முதலாம்‌ இராசராச சோழனின்‌ சாசனம்‌ ஒன்றில்‌, 
இறைவனின்‌ பெயர்‌ “அமரபுயங்கர தேவர்‌” என்று குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 

இதுவே இவ்விறைவனின்‌ மிகப்‌ பழமையான பெய 
ராகும்‌. 
ஊர்பாகங்கொண்டார்‌ 


முதலாம்‌ இராசராசனுக்குப்‌ பிறகு வரையப்பட்ட 
சோழர்‌ தம்‌ சாசனங்களில்‌, இறைவனின்‌ பெயர்‌ 'ஊர்பாகங்‌ 


ட. 


41 


கொண்டருளிய மகாதேவர்‌' என்றும்‌, 'ஊர்பாகங்கொண் 
டருளிய நாயனார்‌” என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


பாண்டிய விசயநகர வேந்தர்தம்‌ கல்வெட்டுகளில்‌; 
“ஊர்பாகங்கொண்டருளிய நாயனார்‌' என்றும்‌, “ஊர்பாகங்‌ 
கொண்டருளிய தம்பிரானார்‌' என்றும்‌ காணப்படுகிறது, 
இறைவனுக்கு உரித்தான இத்தமிழ்ப்‌ பெயர்கள்‌, பிற்காலத்‌ 
தில்‌ “கிராம அர்த்தநாரீஸ்வரர்‌' என்று வடமொழி 
யாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 

இவ்வட்டாரத்தில்‌ உள்ள ஊர்களின்‌ வருவாயில்‌ சரி 
பாதி, இவ்விறைவனுக்கு மானியமாக விளங்கிய காரணத்‌ 
தால்‌, இவர்‌ ஊர்பாகங்கொண்டார்‌ என்று அழைக்கப்‌ 
பட்டார்‌, 


வழிபாடுகள்‌ 
அக்காலத்தில்‌ ஊர்பாகங்கொண்டாருக்கு முக்காலப்‌ 
பூசைகள்‌ நிகழ்ந்தன. காலைப்‌ போதில்‌ திருப்பள்ளி 
எழுச்சி பாடப்பட்டது. திருமஞ்சள்‌ நீராட்டு நடந்தது. 
நாள்தோறும்‌ 
சிற காலைச்‌ சந்தி 
உச்சியம்‌ போகை 


இரவு சந்தி 


ஆகிய முன்று வேளைகளிலும்‌ திருவமுது படைக்கப்‌ 
பட்டது. முரசு முதலான பன்னியங்கள்‌ இசைக்கப்பட்டன. 


்‌ நந்தா விளக்குகளும்‌, நிலைவிளக்குகளும்‌ எந்நேரமும்‌ ஒளி 


தந்து பொலீவூட்டின.  ன்பத்த்ப்‌ ப்‌ சந்தி விளக்குகளும்‌ 
எரிந்தன, 


42 


அன்றலர்ந்த மலர்‌ மாலைகளாலும்‌, பனிநீர்‌ விரவிய 
சந்தனக்‌ கலவையாலும்‌, அழகிய புத்தாடைகளாலும்‌ 
இறைவர்‌ அலங்கரிக்கப்பட்டார்‌. செங்கழுநீர்‌ மலர்‌ மாலை 
கள்‌ நாள்தோறும்‌ சூட்டப்பட்டன, சந்தனக்‌ கட்டைகள்‌, 
சீதாரி முதலானவற்றிலிருந்து வெளிவந்த புகை கோயி 
லெங்கும்‌ நறுமணம்‌ பரப்பியது. 


பட்டர்கள்‌ மகேசுவரர்கள்‌ கோயில்‌ பணியாளர்கள்‌, 
நிருவாகத்தினர்‌. அறவோர்‌, அரசியல்‌ தலைவர்கள்‌, உயர்‌ 
அதிகாரிகள்‌, அன்பர்கள்‌ ஆகியோர்‌ இக்கோயிலெங்கும்‌ 
நிறைந்திருந்தனர்‌. சுருங்கச்‌ சொன்னால்‌ இக்கோயில்‌ நாள்‌ 
தோறும்‌ விழாக்கோலம்‌ பூண்டிருந்தது. 


திருவாசகத்‌ திருப்பதிகம்‌ 

விக்கிரம சோழன்‌ காலம்‌ முதல்‌ இக்கோயிலில்‌ 
ஞாயிற்றுக்கிழமை தோறும்‌, மாணிக்கவாசகர்‌ அருளிய 
திருச்சாழல்‌ என்னும்‌ திருப்பதிகம்‌ பாடப்பட்டது. 


இராசாக்கள்‌ நாயன்‌ சந்தி 
விக்கிரம பாண்டியன்‌ காலத்தில்‌, அம்மன்னன்‌ பிறந்த 
நாளான அத்த (அஸ்த நட்சத்திர) நாளில்‌ இராசாக்கள்‌ 
நாயன்‌ சந்தி என்னும்‌ பெயரில்‌ சிறப்பு வழிபாடு ஒன்று 
நிகழ்த்தப்பட்டது. 

திங்கள்‌ தோறும்‌ அமாவாசை நாளில்‌ உத்தமாக்கிரம்‌ 
எனப்படும்‌ சிறப்பமுது படைக்கப்பட்டது. 

விக்கிரம பாண்டியன்‌ காலத்திலும்‌ வீரபாண்டியன்‌ 
காலத்திலும்‌ வீதிவிடங்கப்‌ பெருமான்‌ திருஉலாப்‌ புறப்‌ 
பாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 


9, 


43 


விழாக்கள்‌ 

ஆண்டுதோறும்‌ இக்கோயிலில்‌ பல்வேறு விழாக்கள்‌ 
நிகழ்த்தப்பட்டன. 

இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ காலத்தில்‌ ஒவ்வொரு 
புரட்டாசி, மார்கழி மாதங்களில்‌, திருவோண நாளில்‌ திரு 
நாள்‌ நடைபெற்றது. 


பங்குனித்‌ திருநாளன்று கோயிலில்‌ உள்ள முடி 
கொண்டசோழன்‌ திருமண்டபத்தில்‌ இறைவனுக்குப்‌ 
பல்வேற சாத்துப்படிகள்‌ நிகழ்த்தப்பட்டன. 

இறைவன்‌ உலாப்‌ போங்காலத்து வழியில்‌ இடை 
யூராக இருந்த குன்று ஒன்றினை நீக்கி வழியைச்‌ செப்பம்‌ 
செய்தவன்‌ மீனன்‌ என்று கல்வெட்டுக்‌ கூறுகிறது.* அவன்‌ 
திருமாலிறுஞ்சோலை நின்றானான மாலவராயன்‌ என்ப 
வனின்‌ மகன்‌. பாண்டி நாட்டு நாளக்குரிச்சி என்னும்‌ 
ஊரினன்‌. 

ஆண்டுதோறும்‌ நடைபெற்று வந்த தேர்த்‌ திருவிழா 
விற்காக, விசயநகர வேந்தரின்‌ பிரதிநிதியான ஆனந்த 
தாண்டவ தொண்டைமானார்‌ என்பவரால்‌ கி.பி.1599ஆம்‌ 
ஆண்டில்‌ வீரமங்கலம்‌ என்னும்‌ சிற்றூர்‌ தேவதானமாக 
வழங்கப்பட்டது.” 

6ஆம்‌ நாள்‌ விழாவுக்கென்று வேலூர்‌ பொம்முநாயக்‌ 
கர்‌ என்பவரால்‌, 


பிச்சாண்டன்‌ குறிச்சித்தாங்கல்‌ 
செட்டி யெந்தல்‌ தாங்கல்‌ ன்‌ 


1. A.R.E. 1937-38, No. 505 
2. A.R.E. 1937-38, No. 483. 


44 


என்னும்‌ இரண்டு சிற்றூர்கள்‌ தானமாக வழங்கப்‌ 
பட்டன." 

கோபுரங்களின்‌ திருப்பணிக்கும்‌, மகரபூசை நிகழ்த்து 
கற்கும்‌ கிருஷ்ண தேவர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ (கி.பி. 7592), 
சூற்றியன்‌ குறிச்சி என்னும்‌ ஊரும்‌, செம்பியன்‌ மாதேவி 
என்னும்‌ ஊரும்‌ மானியமாக வழங்கப்பட்டன £ 

கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டில்‌ முத்துராய ஈசுவரப்ப 
ஐயன்‌ என்பவரால்‌ இவ்வூர்த்‌ தறிகளுக்கு விதிக்கப்பட்டி 
ருந்த வரிகள்‌ அனைத்தும்‌, கொண்டம நாயக்கர்‌, கிருஷ்ணம 
நாயக்கர்‌ ஆகியோர்‌ பெயரால்‌ இறைவனுக்குத்‌ தானமாக 
வழங்கப்பட்டன. 

இச்செய்தி எலவானாசூர்ப்‌ புஞ்சை வெளிப்‌ பாறையில்‌ 
காணப்படும்‌ கல்வெட்டில்‌ உள்ளது.” 


இறைசைப்‌ புராணம்‌ 


அக்காலத்தில்‌ எலவானாசூர்ச்‌ சிவத்தலத்தின்‌ பெரு 
மையை விளக்கவல்ல தலபுராணம்‌ ஒன்றும்‌ வழக்கத்தில்‌ 
. இருந்துள்ளது. *இறைசைப்‌ புராணம்‌' என்பது அதன்‌ 
பெயர்‌: அதனை இயற்றியவர்‌ திருமலைநயினர்‌ சந்திர 
சேரர்‌. அவர்‌ மெய்கண்டார்‌ சந்தானத்துத்‌ திருவண்ணா 
மலை சத்தியஞான தெரிசினிகளின்‌ மாணாக்கர்‌. 


இறைசைப்‌ புராணம்‌ இயற்றிய இவ்வடியாருக்கு, 


எலவானாசூர்‌ ஆனந்ததாண்டவன்‌ வீதி தென்கிழக்கில்‌ வீட்டு: 


மனை ஒன்றும்‌, ஈல்லரைசூரில்‌ நன்செய்‌ நிலமும்‌, கிணறும்‌ 
மானியமாக வழங்கப்பட்டன. சகம்‌ 1432ஆம்‌ ஆண்டு 
1. A.R.E. 1937-38, No. 487 & 488. 


2, A.R.E. 1937-38, No. 494 (காண்க எண்‌ ; 72) 
3. A.R.E. 1937-38, No. 507, 


௮ 


தீம்‌ 


பிரமோதூத வருடம்‌ புரட்டாசி மாதம்‌ 26ஆம்‌ தேதி (கி.பி. 
1610) மேற்கூறிய மானியங்கள்‌ வழங்கப்பட்டதாகச்‌ 
சாசனம்‌ (எண்‌ : 70) குறிப்பிடுகிறது. சக ஆண்டினை 
நோக்க இப்புராணம்‌ கிருஷ்ணதேவராயர்‌ காலத்தில்‌ 
இயற்றப்பட்டதாக அறிகிறோம்‌. 


அம்மன்‌ கோயில்‌ 


எலவானாசூரிலுள்ள சோழ மன்னர்‌ மூவரின்‌ கல்வெட்டு 
களில்‌, அம்மனைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 
அவற்றுள்ளும்‌ பழமையான கல்வெட்டு, முதலாம்‌ குலோத்‌ 
துங்க சோழனின்‌ 48ஆவது ஆண்டில்‌ (கி.பி 1119) வரை 
யப்பட்டதாகும்‌. அதில்‌ அம்மையின்‌ பெயர்‌ திருப்பள்ளி 
யறை நம்பிராட்டியார்‌' என்று குறிக்கப்படுகிறது 
(எண்‌ : 16). 

ப செயங்கொண்ட சோழ மண்டலத்து மணை 
யிற்கோட்டத்து மணவில்‌ அரும்பக்கிழான்‌ அரை 
யன்‌ பொன்னம்பலக்கூத்தனுன தொண்டைமானார்‌ 
எமுந்தருளுவித்த திருப்பள்ளி அறை ஈம்பிராட்டி 
யார்க்கு நாங்கள்‌ விற்றுக்‌ குடுத்த நிலமாவது'' 


என்னும்‌ கல்வெட்டுப்‌ பகுதியால்‌, பிராட்டியாரை 
எழுந்தருளிவித்தவன்‌ தொண்டைமான்‌ என்று அறிகிறோம்‌, 
அவன்‌ அரும்பக்கிழான்‌ அரையன்‌ பொன்னம்பலக்‌ கூத்தன்‌ 
என்றும்‌ அழைக்கப்பட்டான்‌. இவன்‌ முதற்குலோத்துங்‌ 
கன்‌ காலத்திலும்‌, அவன்‌ மகன்‌ விக்கிரமன்‌ காலத்திலும்‌ 
சிறந்த படைத்‌ தலைவனாக வீளங்கியவன்‌. 


விக்கிரம சோழன்‌ கல்வெட்டு ஒன்றில்‌, பிராட்டியார்‌, 
“திருப்பள்ளியறை ஆளுடையார்‌” என்று குறிக்கப்படு 


46 


கிறார்‌. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழைமையிலும்‌ பிராட்டி 
யாரை ஈன்கு அலங்கரித்து உலாவாக எழுந்தருளச்‌ செய்‌ 
தனர்‌ (எண்‌ : 21). 


கிளியூர்‌ மலையமான்‌ பெரிய உடையான்‌ சூரிய 
தேவன்‌ என்னும்‌ குறுநில மன்னன்‌, பங்குனி மாதத்‌ திரு 
நாளில்‌, ஆளுடைய நாச்சியார்‌ உலாவாக எழுந்தருளும்‌ 
போது, திருக்காப்பு நாண்‌ சாத்தியருள அரைக்கால்‌ 
பொன்‌ தானமாக வழங்கினான்‌. இச்செய்தி இங்குன்ள 
கல்வெட்டு (எண்‌ : 32), ஒன்றில்‌ குறிக்கப்பட்டுள்ள து. 


முதலாம்‌ குலோத்துங்க சோழனுக்கு முற்பட்ட சோழ 
மன்னர்களின்‌ கல்வெட்டுகளில்‌, பிராட்டியாரைப்‌ பற்றிய 
குறிப்பேதும்‌ காணப்படவில்லை. பிராட்டியார்‌ . கோயிலில்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்திய (கி.பி. 1208) 
கல்வெட்டு ஒன்றும்‌,அவனுக்குப்‌ பிற்பட்ட தேவராய மகாரா 
யர்‌ (கி.பி.1427) பொக்கன உடையார்‌ (கி.பி. 1404) ஆகி 
யோர்‌ காலத்திய கல்வெட்டுகளும்‌ உள்ளன. இவற்றுள்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ கல்வெட்டே பழமையானதாய்‌ 
இருத்தலின்‌ அம்மன்‌ கோயில்‌ அம்மன்னனின்‌ காலத்தில்‌ கட்‌ 
டப்பட்டதாக முடிவு செய்யலாம்‌, அக்கோயிலின்‌ வெளி 
மண்டபத்தை விசயந௩கரர்‌ காலத்துத்‌ (கி.பி. 16ஆம்‌: நூற்‌ 
ரண்டு) தூண்கள்‌ தாங்கி நிற்கின்றன. 


கூத்தாடு தேவர்‌ 


கூத்தாடு தேவரான நடராசப்‌ பெருமான்‌, சிறுகாலைச்‌ 
சந்தியில்‌ திருவமுது செய்தருள, நாள்தோறும்‌ நாநாழி 
அரிசி செலவிடப்பட்டது. விக்கிரம சோழன்‌ கல்வெட்டு 
(எண்‌ : 20) ஒன்றில்‌ இச்செய்தி காணக்கிடக்கிறது. 


ஷ்‌ 


87 


கூத்தாடுதேவர்‌ சிற்பமா அன்றி உலோகத்‌ திரு 
மேனியா என்பதைக்‌ கல்வெட்டு விளக்கவில்லை. கூத்தாடு 
தேவரின்‌ சிற்பமெதுவும்‌ இக்கோயிலில்‌ இப்போது காணப்‌ 
படவில்லை. 


வீதிவிடங்கப்‌ பெருமான்‌ 

விழாக்‌ காலங்களில்‌ எழுந்தருளச்‌ செய்ய இக்கோயி 
லில்‌ வீதிவிடங்கப்‌ பெருமான்‌ சான்ற பெயரில்‌ உலோகத்‌ 
திருமேனி ஒன்று இருந்துள்ளது. முதற்குலோ த்துங்கன்‌ 
காலத்தில்‌, நிலம்‌ முதலானவற்றை அளக்கப்‌ பயன்படுத்திய 
கோல்‌ வீதிவிடங்கன்‌ கோல்‌ என்று இப்பெருமானின்‌ 
பெயரால்‌ குறிக்கப்பட்டது (எண்‌ : 10. 


பிடாரியார்‌ 

விக்கிரம சோழன்‌ கல்வெட்டு ஒன்றில்‌, இராசேந்திர 
சோழ மலையகுலராயன்‌ என்னும்‌ குறுநில. மன்னன்‌, குடி 
மக்கள்‌ தனக்குச்‌ செலுத்த வேண்டிய வரித்‌ தொகையில்‌ 
ஒரு பகுதியைப்‌ பிடாரியாருக்குத்‌ தானமாக வழங்கிய 
செய்தி காணப்படுகிறது (எண்‌ : 18). 


எலவானாசூரின்‌ பழமையான அமைப்புடைய இரண்டு 
துர்க்கையாரின்‌ சிற்பங்கள்‌ இப்போது உள்ளன. அவற்றுள்‌ 
ஒன்று கடை வீதியிலும்‌, மற்றொன்று மருத்துவமனைக்கு 
மேற்குத்‌ திசையில்‌ உள்ள புஞ்சை நிலத்திலும்‌ காணப்படு 
கின்றது. சிவன்‌ கோயிலிலும்‌ ஒரு சிற்பம்‌ உள்ளது. இவை 
அனை த்தும்‌ புடைப்புச்‌ சிற்பங்களாகும்‌ எல்லாச்‌ சிற்பங்‌ 
களும்‌ இடம்‌ பெயர்ந்துள்ளன. இவற்றுள்‌ கல்வெட்டுக்‌ 
குறிப்பிடும்‌ சிற்பம்‌ எது என்று அறிந்து கொள்ள இயல 
வில்லை. 


45 


எலவானாசூரிலிருந்து வடக்கே 4 கி.மி, தொலைவில்‌ 
உள்ள புகைப்பட்டி என்னும்‌ சிற்றூரிலும்‌, இத்தகைய 
பழமை வாய்ந்த பிடாரியாரின்‌ சிற்பம்‌ ஒன்று உள்ளது. 
அண்ணாமலை நாயகர்‌ ஐயனுக்கு நன்மை உண்டாகுமாறு, 
செப்பிலி எல்லப்ப நாயக்கர்‌ குமாரர்‌ இராம நாயக்கர்‌, 
இப்பிடாரியாருக்குத்‌ ' திருமாள்‌, சந்தி நிவேதனங்கள்‌ 
ஆகியவற்றுக்கு நிலக்கொடை வழங்கியுள்ளார்‌ (எண்‌ : 80). 


போகீசுரமுடையார்‌ 


சிவன்‌ கோயிலின்‌ முதற்‌ பீரகாரத்தில்‌ உள்ள திருச்‌ 
சுற்று மாளிகையில்‌, கிழக்கு நோக்கியவாறு “போகீசுர 
முடைய தம்பிரானார்‌' என்னும்‌ பெயரில்‌ இலிங்கம்‌ ஒன்று 
நிறுவப்பட்டுள்ள து. 


எலவானாசூருக்குத்‌ தென்‌ மேற்கே 8 கி.மீ. தொலைவில்‌ 
உள்ள சீயமங்கலம்‌ என்னும்‌ சிற்றூர்‌, இப்‌ போகீசுர 
முடையாருக்குத்‌ தேவதானமாக வழங்கப்பட்டுள்ள து. 

அச்சுத தேவராயருக்கு நன்மை உண்டாகுமாறு. சலக்‌ 
கைய தேவ மகாராயர்‌ மகன்‌ திருமலை தேவ மகாராயர்‌ இவ்‌ 
வாறு தானம்‌ செய்ததாகக்‌ கல்வெட்டுக்‌ (எண்‌ : 74) கூறு 
கிறது. 


ன்‌ 


வைணவத்‌ தளிகள்‌ 


எலவானகூரில்‌ சிவன்‌ கோயிலை ஒத்த பழமையும்‌ 
பெருமையும்‌ சிறப்பும்‌ உடைய வைணவக்‌ கோயில்கள்‌ பல 
இருந்தன. அவற்றுள்‌ வானவன்‌ மாதேவி விண்ணகர்‌, 
இராசநாராயண விண்ணகர்‌ ஆகிய இரண்டு திருமாற்‌ 
கோயில்கள்‌ சிறப்புக்குரியனவாகத்‌ திகழ்ந்தன. 


வானவன்‌ மாதேவி விண்ணகர்‌ 


இரண்டாம்‌ பராந்தகனாகிய சுந்தர சோழனின்‌ பட்டத்‌ 
தரசியும்‌, மலையமன்‌ நாட்டுக்‌ குறுநில மன்னனின்‌ மகளு 
மாகிய வானவன்‌ மாதேவியின்‌ பெயரால்‌ இவ்விண்ணகர்‌ 
நிறுவப்பட்டுள்ளது. எனவே, இக்கற்றளி கி.பி. 967 முதல்‌ 
970 முடிய உள்ள காலகட்டத்தில்‌ உருவாக்கப்பட்டிரு த்தல்‌ 
வேண்டும்‌. 
இராசநாராயண விண்ணகர்‌ 

முதலாம்‌ குலோத்துங்க சோழனுக்கு எண்ணற்ற 
சிறப்புப்‌ பெயர்கள்‌ உள்ளன. அப்பெயர்களுள்‌ இராச 
நாராயணன்‌ என்பதும்‌ ஒன்று.* எலவானாசூரில்‌ இருந்த 
நாராயண விண்ணகர்‌ எனப்படும்‌ திருமாற்‌ கோயில்‌, இம்‌ 


1. South Indian Inscriptions, Vol. I, page 59. 
வ-4 


60 


மன்னன்‌ காலத்தில்‌ அவன்‌ பெயரால்‌ நிறுவப்பட்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. 

சூரியன்‌ இராமன்‌ என்னும்‌ மலையமான்‌ நாட்டுக்‌ குறு 
நில மன்னன்‌, குடிமக்கள்‌ தனக்குச்‌ செலுத்த வேண்டிய 
வரித்‌ தொகைகளில்‌ ஒரு பகுதியை, மேற்கூறிய இரண்டு 
ஜிருமாற்‌ கோயில்களுக்குத்‌ தானமாக வழங்கியுள்ளான்‌. 
விக்கிரம சோழன்‌ காலத்துக்‌ கல்வெட்டால்‌ (எண்‌ : 19) 
இச்செய்தியை அறிகிறோம்‌. 


இராச நாராயண விண்ணகராழ்வார்க்குப்‌ பிற்காலத்‌ 
தில்‌ வேங்கடபதி ராயரால்‌ நிலக்‌ கொடையும்‌ வழங்கப்பட்‌ 
டுள்ளது * ஆதலின்‌, வேங்கடபதியார்‌ காலமான கி.பி, 
16ஆம்‌ நூற்றாண்டு வரையில்‌ இக்கோயில்‌ வழிபாட்டுக்‌ 
குரியதாக விளங்கியது. 


முற்றமும்‌ மேற்கோயிலும்‌ 
வீரராசேந்திர சோழனின்‌ (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 
கல்வெட்டு ஒன்றில்‌, திருமுற்றத்தாழ்வார்‌, திருமேற்கோயி 


லாழ்வார்‌ என்னும்‌ வேறு இரண்டு வைணவக்‌ கடவுளரின்‌ 
பெயர்கள்‌ காணப்படுகின்றன (எஸ்‌ : 42). 


இவற்றுன்‌ திருமுற்றத்தாழ்வார்க்‌ கோயில்‌ எங்கிருந்த 
தென்று விளங்கவில்லை திருமேற்கோயிலாழ்வாரின்‌ ஆலயம்‌, 
ஊரின்‌ மேற்குத்‌ திசையில்‌ அமைந்திருந்தது. இக்கோயில்‌ 
களில்‌ நாள்தோறும்‌ நடைபெறும்‌ நிவேதனங்களுக்கும்‌ திருப்‌ 
பணிகளுக்கும்‌ இக்கோயில்‌ நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்‌ 
கப்பட்டது. 

முற்காலத்தில்‌ சிறப்புடன்‌ விளங்கிய மேற்கூறிய 
வைணவக்‌ கோயில்கள்‌ அனைத்தும்‌ இக்காலத்தில்‌ அழிந்து 
A ப்டட்ட சச்‌ பதிப்பா. 

1. தன்‌, 1937-38, No. 506. 


1 


61 


விட்டன. எனினும்‌, அவற்றின்‌ சுவடுகளை இன்றும்‌ காண 
லாம்‌. இக்கோயில்களில்‌ இருந்த விஷ்ணுவின்‌ சிற்பங்‌ 
களும்‌, நாச்சியாரின்‌ சிற்பங்களும்‌ சிதைந்த நிலையில்‌ ஆங்‌ 
காங்கே கிடக்கின்றன. 


நரசிங்கமுடையார்‌ 

திருக்கோவலூரிலிருக்கும்‌ நரசிங்கமுடையாரை ஆண்டு 
தோறும்‌ எலவானாகுருக்கு எழுந்தருளச்‌ செய்து, பூசை 
திருப்பணி முதலானவை நிகழ்த்தினர்‌. பழங்கூர்ப்பற்றைச்‌ 
சேர்ந்த சேர சோழ பாண்டிய புரத்தில்‌ உள்ள நிலங்கள்‌ 
மீது விதிக்கப்பட்ட வரிகளில்‌ சில இதற்காகச்‌ செலவீடப்‌ 
பட்டது. 


திம்மையராசாவின்‌ மகன்‌ போகையதேவர்‌ முன்பாகப்‌ 
பன்னிரண்டு பற்று நாட்டவரும்‌, இதற்காக வரியின்‌ ஒரு 

பகுதியை வழங்குவதாக ஒப்புக்‌ கொண்டுள்ளனர்‌. 
(எண்‌ ; 73) 


கோயிற்‌ பணியாளர்‌ 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலிலும்‌, மற்றைய வைணவக்‌ 
கோயில்களிலும்‌ எண்ணற்ற பணியாளர்கள்‌ இருந்தனர்‌. 
அவர்களுள்‌ சிலரைப்‌ பற்றிய செய்திகள்‌ அங்குள்ள கல்‌ 
வெட்டுகளில்‌ காணப்படுகின்றன. 


தேவகன்மிகள்‌ 


கோயில்களில்‌ உள்ள திருமேனிகளுக்குத்‌ திருமஞ்சன 
நீராட்டு நிகழ்த்தல்‌, திருப்பரிச்சட்டம்‌ அணிவித்தல்‌, மலர்‌ 
மாலை சூட்டல்‌, திருவமுது படைத்தல்‌ உள்ளிட்ட காரியங்‌ 
களைச்‌ செய்பவர்கள்‌, அக்காலத்தில்‌ தேவகன்மிகள்‌ என்று 
பெயர்‌ பெற்றிருந்தனர்‌. 


சிவன்‌ கோயிலில்‌ இத்தகைய பணிகளுக்குப்‌ பட்டர்‌ 
கள்‌ நியமிக்கப்பட்டனர்‌. அவர்கள்‌ அறுபது வட்டத்துச்‌ 
சிவப்பிராமணர்கள்‌ என்று சாசனங்களில்‌ குறிக்கப்படு 
கின்றனர்‌. 
ஸ்ரீகாரியம்‌ ஆராய்வார்‌ 


கோயிற்‌ காரியங்களை மேற்பார்வை செய்யும்‌ அநங்கா 
வலர்கள்‌, அக்காலத்தில்‌ ஸ்ரீகாரியப்‌ பெருமக்கள்‌ அல்லது 
ஸ்ரீகாரியம்‌ ஆராய்வார்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. கோயி 
லுக்கு ஆண்டுதோறும்‌ வரவேண்டிய பல்வேறு வருவாய்‌ 
கனை வசூலிப்பது இவர்கள்‌ கடமையாகும்‌. 


விக்கிரம சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
ஆகியோர்‌ காலத்திய இரண்டு கல்வெட்டுகள்‌ இக்கோயி 


ந 


63 


லில்‌ பணியாற்றிய ஸ்ரீகாரியப்‌ பெருமக்களைப்‌ பற்றிய 
குறிப்புகளை த்‌ தருகின்றன. விசயநகர வேந்தர்‌ காலத்தில்‌ 
வாழ்ந்த அறங்காவலர்‌ ஒருவரின்‌ பெயர்‌ கூத்தனூர்‌ அப்பன்‌ 
பொற்‌ கோயில்‌ நம்பி என்று ஒரு சாசனம்‌ கூறுகிறது. 


வெட்டிமுட்டையாள்‌ 


ஊர்ப்‌ பொது நலத்தைக்‌ கருத்தில்‌ கொண்டு, கூலி 
யின்றிச்‌ செய்யப்படும்‌ வேலைக்கு வெட்டி (வெட்டி வேலை) 
என்று பெயர்‌. இதனைச்‌ செய்தோர்‌ பிற்காலத்தில்‌ வெட்டி 
யான்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. 


ஊதியம்‌ இன்றி உழைக்கும்‌ பொருட்டு அறவோர்களா 
லும்‌, அதிகாரிகளாலும்‌, அரசர்களாலும்‌ கோயில்களுக்கு 
வழங்கப்படும்‌ பணியாளர்கள்‌ “வெட்டி முட்டையாள்‌'என்று 
கல்வெட்டுகளில்‌ குறிக்கப்படுவது வழக்கம்‌. 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலிலும்‌ இத்தடை. ய வெட்டி 
முட்டையாட்கள்‌ இருந்துள்ளனர்‌. இராசராச மலையகுல 
ராயன்‌ என்னும்‌ சிற்றரசன்‌ இக்கோயிலுக்கு வெட்டிமுட்டை 
யாட்களை வழங்கிய செய்தி இங்குள்ள கல்வெட்டில்‌ வரை 
யப்பட்டுள்ளது (எண்‌: 49). 


கூடலூர்‌ முனையதரையன்‌ அசலகுலோத்துங்கனன 
இராசராசக்‌ காடவராயன்‌ என்னும்‌ சிற்றரசன்‌ ஒருவனும்‌ 
இவ்வாறு வெட்டி முட்டையாட்களை வழங்கிய செய்தி 
கல்வெட்டில்‌ (எண்‌ : 65) காணப்படுகிறது. இங்குள்ள 
சுந்தரபாண்டியன்‌, விக்கிரம பாண்டியன்‌ ஆகியோரின்‌ கல்‌ 
வெட்டுகளிலும்‌ (எண்‌ : 61&62) இப்பணியாளர்கள்‌ குறிக்‌ 
கப்படுகின்‌ றனர்‌. 


64 


தேவரடியார்‌ 


முதலாம்‌ இராசேந்திர சோழன்‌ காலத்தில்‌ திருவரங்‌ 
கன்‌ என்பான்‌, சிவன்‌ கோயிலுக்குத்‌ தேவரடியாள்‌ ஒருத்‌ 
தியை வழங்சியுள்ளான்‌ (எண்‌ : 4), 


இக்கோயிலில்‌ பணியாற்றிய துர்க்கை நிரேற்றாளான 
விக்கிரம சோழ மாணிக்கம்‌ என்னும்‌ தேவரடியாள்‌,விளக்‌ 
குத்‌ தானமாக 16 பொற்காசுகளை மூலதனமாக வழங்கியுள்‌ 
ளாள்‌. இது குலோத்துங்கன்‌ கல்வெட்டு (எண்‌ : 8) ஒன்றில்‌ 
வரையப்பட்டுள்ள து. 


குலோத்துங்கனின்‌ மற்றொரு சாசனத்தில்‌, இராச 
சுந்தரி என்னும்‌ தேவரடியாள்‌ ஒருத்தி, எலவாஞ சூர்‌ இறை 
வனுக்குத்‌ திருவமுதுக்காக நிலக்கொடை வழங்கிய செய்தி 
காணப்படுகிறது. இவள்‌ சண்பை என்னும்‌ ஊரில்‌ உள்ள 
சிவன்‌ கோயிலிலும்‌ பணியாற்றியவள்‌ (எண்‌ : 74), 


சண்பை என்னும்‌ இச்சிற்றார்‌ திருக்கோவலூரிலிருந்து 
மேற்கே 76 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது.” 


எலவானாசூர்க்‌ கோயிலில்‌ ஆடல்‌ பாடல்‌ உள்ளிட்ட 
சேவகங்கள்‌ செய்துவந்த தேவரடியார்களுக்கு, அரும்புலிப்‌ 
பாடி என்னும்‌ சிற்றூர்‌ சீவிதமாக வழங்கப்பட்டது (எண்‌ 
47). எண்ணற்ற தேவரடியார்கள்‌ இங்குப்‌ பணியாற்றிய 
மையை மேற்கூறிய கல்வெட்டுகள்‌ புலப்படுத்துகின்‌ றன. 


1. சண்பைத்‌ தான்தோன்றீசுரமுடையார்க்‌ கோயிலில்‌, 
“புவனேக வீரன்‌ சந்தி' என்னும்‌ சிறப்பு வழிபாட்‌ 
டுக்காக, எலவானாசூரில்‌ வாழ்ந்த இருவரால்‌ “பாத 
நல்லூர்‌” என்னும்‌ சிற்றூர்‌ தேவதானமாக விடப்‌ 
பட்டது. [566 850 A.R.E. 1906, No, 75.] 


66 


பிடாரர்‌ 


கோயில்களில்‌ தேவாரம்‌ திருவாசகம்‌ முதலான திருப்‌ 
பதிகங்களை ஓதுகின்றவர்கள்‌, முற்காலத்தில்‌ பிடாரர்‌ 
என்று அழைக்கப்பட்டனர்‌. இவ்வூர்ச்‌ சிவன்‌ கோயிலில்‌ 
கங்கராயன்‌ என்னும்‌ கைக்கோளன்‌ ஒருவன்‌, இத்திருப்‌ 
பணியைச்‌ செய்து வந்தான்‌. ஆதலின்‌, அவன்‌ வரி இன்றி 
தறி ஒன்று வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டான்‌. சதா 
சிவதேவரின்‌ சாசனம்‌ இதனை த்‌ தெளிவாக்குகிறது.” 

சிவன்‌ கோயிலில்‌ நாள்தோறும்‌ திருப்பள்ளி எழுச்சி 
பாடப்பட்டது. விக்கிரம சோழன்‌ காலத்தில்‌ ஞாயிற்றுக்‌ 
கிழமை தோறும்‌ திருச்சாழல்‌ பாடப்பட்டது. இது 
மாணிக்க வாசகர்‌ அருளிச்‌ செய்த திருவாசகத்தில்‌ உள்ள 
ஒரு பதிகமாகும்‌. இவற்றை யெல்லாம்‌ இங்கு முறையாகப்‌ 
பாடியவர்கள்‌ பிடாரர்களே. 


தேவர்‌ பண்டாரம்‌ 

கோயிலுக்கென்று அறவோர்களால்‌ அவ்வப்போது 
வழங்கப்பெறும்‌ விலையுயர்ந்த பொருள்கள்‌, அணிகலன்கள்‌, 
ஆடைகள்‌, பொற்காசுகள்‌, நவமணிகள்‌ முதலானவற்றைப்‌ 
பாதுகாப்பாக வைத்தப்‌ போற்றப்படும்‌ இடம்‌ தேவர்‌ பண்‌ 
டாரம்‌ எனப்‌ பெயர்‌ பெறும்‌. பிற்காலத்தில்‌ கோயிலுக்‌ 
குச்‌ சொந்தமான நெல்‌ மூதலானவற்றையும்‌ பண்டாரத்தில்‌ 
சேர்த்தனர்‌. 

கூடலூர்‌ அரச நாராயணன்‌ ஏழிசை மோசன்‌ என்னும்‌ 
சிற்றரசனும்‌, கிளியூர்‌ மலையமான்‌ இராசராச மலையகுல 
ராயன்‌ என்னும்‌ சிற்றரசனும்‌ முறையே தனக்கு வர வேண்‌ 
டிய வரிப்பொருள்களையும்‌, நெல்‌ தொகுதியையும்‌ தேவர்‌ 


2, A.R.E. 1937-38, No. 486, 


56 


பண்டாரத்தில்‌ சேர்க்க வேண்டுமென்று ஆணை பிறப்பித்‌ 
துள்ளனர்‌. 


விளக்குத்‌ தானமாக வழங்கப்பட்ட 32 பசுக்கள்‌ தேவர்‌ 
பண்டாரத்தில்‌ ஒடுக்கப்பட்டதாக, மூன்றாம்‌ இராசராச 
சோழனின்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


செம்பியன்‌ மாதேவி என்னும்‌ ஊரைச்‌ சார்ந்த நிலங்‌ 
களுக்கு விதிக்கப்பட்ட வரித்‌ தொகைகள்‌ அனை த்தும்‌, 
ஸ்ரீபண்டாரத்தில்‌ ஒடுக்கப்படவேண்டுமென்று கிருஷ்ண 
தேவராயரின்‌ சாசனம்‌ ஆணையிடுகிறது. 


அச்சுததேவராயர்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ தேவர்‌ பண்டா 
ரத்லைக்‌ குறிப்பிடுகிறது. முற்காலத்தில்‌ இவ்வட்டாரத் தில்‌ 
இருந்த மரக்கால்‌, இறைவனின்‌ பெயரால்‌ ஊர்பாகங்‌ 
கொண்டான்‌ மரக்கால்‌ என்று அழைக்கப்பட்டது. 


KAMBAN ADIPPODI 
(SAW, GANESAN) 


KAMBAN MANIMANDAPAM 
KARAIKUDI-623002 


. 


கொடை நிலங்கள்‌ 


நந்தவனங்கள்‌ 

முதலாம்‌ இராசேந்திரனின்‌ ச ஆவது ஆண்டில்‌ (கி.பி 
1017) ஊர்ச்‌ சபையினரால்‌, சிவன்‌ கோயிலுக்கு நந்தவனம்‌ 
அமைப்பதற்காக நிலம்‌ ஒதுக்கப்பட்டது. அந்நிலத்தில்‌ 
6 கிணறுகள்‌ இருந்தன. 


கல்வெட்டில்‌ நிலத்தின்‌ எல்லைகள்‌ தெளிவாகக்‌ குறிக்‌ 
கப்பட்டுள்ளன. அவற்றைக்‌ கருத்திற்‌ கொண்டு ஆராயீன்‌, 
எலவானாசூரிலுள்ள நம்பி குள த்திற்குக்‌ கிழக்கிலும்‌, வடக்‌ 
கிலும்‌ அமைந்துள்ள நன்செய்‌ நிலப்பகுதிகள்‌ அக்காலத்தில்‌ 
நந்தவனமாக இருந்த செய்தி புலனாகிறது (எண்‌ : 4). 


சிந்தாமணி நந்தவனம்‌ 

கரம்பியன்கிழான்‌ பட்டாலகன்‌ சிந்தாமணியான 
நரேந்திர சிகாமணி மூவேந்த வேளான்‌ என்பவன்‌, 
இரண்டாம்‌ இராசேந்திர சோழனின்‌ (கி.பி. 1061-1063) 
இளவலான இராசமகேந்திரன்‌ காலத்தில்‌, இவ்வூரில்‌ அரசு 
அதிகாரியாக விளங்கினான்‌. 


இவ்வதிகாரி காசியபன்‌ சதாசிவன்‌ திருவெண்காட்‌ 
டடிகள்‌ பட்டன்‌, ஆரிதன்‌ திவாகரன்‌ ஆகிய இருவரிடமும்‌, 
ஊர்ச்சபையாரிடமும்‌ சில நிலங்களை விலைக்கு வாங்கி, 


58 


அவற்றை நந்தவனம்‌ அமைக்கும்‌ பொருட்டுச்‌ சிவன்‌ கோயி 
லுக்குக்‌ கொடையாக வழங்கினான்‌. அது அவன்‌ பெயரா 
லேயே “சிந்தாமணி நந்தவனம்‌' என்று அழைக்கப்பட்டது. 


அந்த நந்தவனத்துள்‌ இரண்டு கிணறுகள்‌ இருந்தன, 
பூமரங்களும்‌ பயன்‌ மரங்களும்‌ வளர்க்கப்பட்டன. தோட்டக்‌ 
கால்‌ பயிர்‌ செய்யப்பட்டது. 


திருமாற்‌ கோயிலுக்குரிய நந்தவனம்‌ இதற்குத்‌ தெற்‌ 
கில்‌ அமைந்திருந்தது. இவற்றை அவ்வப்போது திருத்திப்‌ 
பயிரிடுதற்குப்‌ பணியாளர்கள்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ நந்த 
வன த்தில்‌ ஒரு பகுதியில்‌ பயிரிட்டு, அதன்‌ பயனை அனுப 
வித்து வந்தனர்‌. அப்பகுதிக்கு நந்தவனப்புறம்‌' என்பது 
பெயர்‌ (எண்‌: 6). 


தேவதான நிலங்கள்‌ 


சிவன்‌ கோயிலுக்கும்‌, மறைந்துபோன திருமாற்‌ 
கோயில்களுக்கும்‌ சொந்தமாக இருந்த நிலங்கள்‌ பொதுவாக 
தேவதானங்கள்‌ என்று பெயர்‌ பெற்றிருந்தன. அவற்றுள்‌ 
ளும்‌ சிவன்‌ கோயிலுக்குரியவை திருநாமத்துக்காணி என்‌ 
றும்‌, திருமாற்‌ கோயிற்குரியவை திருவிடையாட்டம்‌ என்‌ 
றும்‌ அழைக்கப்பட்டன. 


நன்செய்‌ நிலம்‌ நீர்நிலம்‌ எனப்பட்டது. நிலங்களின்‌ 
பெயர்கள்‌ காரணப்‌ பெயர்களாகவே உள்ளன. இவை 
அனை த்தும்‌ வீதிவிடங்கன்‌ கோல்‌, பொத்தகக்‌ கோல்‌ 
ஆகியவற்றால்‌ அளந்து கணக்கிடப்பட்டன. வேலி, மா, தடி 
எனப்‌ பலவாறு பிரிக்கப்பட்டன. வாய்க்கால்களும்‌, வழி 
களும்‌ சோழ மன்னர்களின்‌ பெயர்களையும்‌, அதிகாரிகளின்‌ 
பெயர்களையும்‌, இறைவனின்‌ பெயர்களையும்‌ பெற்றிருந்தன, 


59 


வரி வகைகள்‌ 

நிலம்‌, தொழில்‌ ஆகியவற்றுக்கு வரிகள்‌ விதிக்கப்பட்‌ 
டன. அவ்வரிகளுள்‌ நிலவரி என்பது கடமை, தற்கடமை 
எனப்பட்டது. அவையே, காணிக்கடன்‌ ஆகும்‌, பிற வரி 
கள்‌ குடிமை என்று குறிக்கப்பட்டன. 


- வரிப்‌ பெயர்கள்‌ 


அந்தராயம்‌, இடங்கைவரி, இனவரி, உள்வரி, ஏரிமீன்‌ 
பாட்டம்‌. கருவிப்பணம்‌, காசாயம்‌, கீழிறை, குதிரைக்‌ 
காணிக்கை, குற்றத்தெண்டம்‌, கூற்றிலக்கை, சாற்கல்லாயம்‌, 
சில்வரி, சிறுபாடிக்காவல்‌, செக்காயம்‌, செக்கிறை, செக்‌ 
கோட்டுப்‌ போகம்‌, செட்டிறை, தட்டாரப்பாட்டம்‌, தட்‌ 
டொலிப்பாட்டம்‌, தரவிநியோகம்‌, தலையாரிக்கம்‌, தறியிறை, 
திரிகை ஆயம்‌, நல்லெருது, நற்பசு, பட்டி த்தெண்டம்‌, பெரு 
பாடிக்காவல்‌, பெருவரி, பொன்வரி எனப்‌ பல்வேறு வரி 
களின்‌ பெயர்களை இங்குள்ள கல்வெட்டுகள்‌ குறிப்பிடு 
கின்றன. 


இவற்றுள்‌ சில வரிகள்‌ சோழர்‌ காலத்திலும்‌, வேறு 
சில விசயநகர வேந்தர்‌ காலத்திலும்‌ விதிக்கப்பட்டன. 

நாணயங்கள்‌ பொன்‌, மாடை, காசு, பணம்‌ எனச்‌ சுட்‌ 
டப்படுகின்றன. 

அக்காலத்தில்‌ வட்டி விகிதம்‌ மிக அதிகமாக இரும்‌ 
துள்ளது. 


தேவதான ஊர்கள்‌ 


சிவன்‌ கோயிலின்‌ தேவைக்கென்று, பல்வேறு காலங்‌ 
களில்‌ அரசர்களாலும்‌, அரசு அலுவலர்களாலும்‌ நிலங்களே 
யன்றிச்‌ சிற்றூர்கள்‌ சிலவும்‌ தேவதானங்களாக விடப்பட்‌ 
டன. அவற்றுள்‌ சிலவற்றைப்‌ பற்றி இப்பகுதியிற்‌ காண்‌ 
போம்‌. 


நல்லரைசூர்‌ 

இது எலவாஞஞருக்குக்‌ கிழக்கே 7:56 கி.மீ.தொலைவில்‌ 
உள்ளது. இப்போது அங்குக்‌ குடியிருப்பு எதுவும்‌ இல்லை 
யாயினும்‌, அங்குள்ள நிலங்கள்‌ இன்றும்‌ நல்லரைகசூர்‌ 
என்றே குறிக்கப்படுகின்றன. முற்காலத்தில்‌ இச்சிற்றூர்‌ 
எலவானாகூரின்‌ உட்கிடையூராக இருந்தது. 


நல்லரைஞர்க்‌ குளத்துக்குக்‌ கிழக்கே அமைந்த நன்‌ 
செய்‌,புன்செய்‌ நிலங்கள்‌ பொத்தகக்‌ கோலால்‌ 98781 குழி 
அளவுடையன. இவை அனைத்தும்‌ ஆரிதன்‌ திருவரங்‌ 
கன்‌ என்பவனுக்குச்‌ சொந்தமாகும்‌. இவற்றை ஊர்ச்‌ 
சபையார்‌ 720 பொற்காசுகளுக்கு விலைக்கு வாங்கி, 
எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்கு வழங்கினர்‌. முதலாம்‌ 
இராசேந்திர சோழன்‌ காலத்துச்‌ (கி. பி. 1016) சாசனம்‌ 
இதனைக்‌ குறிப்பிடுகிறது (எண்‌ : 3). 


61 


(உய்யக்கொண்டான்‌ தெரிந்த திருமஞ்சனத்தார்‌ 
வேளத்துக்‌ கைக்கோளன்‌ கூத்தன்‌ வீமனன செயங்‌ 
கொண்ட சோழமாராயன்‌' என்னும்‌ அதிகாரி, ஈல்லரைசூர்‌ 
ஏரிக்கு உள்ளேயும்‌ இருந்த நிலங்களில்‌ $ தடி அளவுடைய 
நிலத்தினை இறைவனுக்குத்‌ தானமாக வழங்கியுள்ளான்‌. 
குலோத்தங்க சோழன்‌ கல்வெட்டில்‌ இச்செய்தி காணப்‌ 
படுகிறது (எண்‌ : 11). 


இராச சுந்தரி என்னும்‌ தேவரடியாள்‌, திருவமுதுக்‌ 
காக நல்லரைசூரில்‌ தனக்குச்‌ சொந்தமாக இருந்த நிலங்களை 
மானியமாகக்‌ கொடுத்த செய்தியைக்‌ குலோத்துங்கனின்‌ 
மற்றொரு சாசனம்‌ உணர்த்துகிறது (எண்‌ : 14). 


நல்லரைசூர்‌ தேவதான நிலங்களுக்கு இரண்டாம்‌ 
இராசராச சோழன்‌, விக்கிரம பாண்டியன்‌ ஆகியோர்‌ 
காலத்தில்‌ வரிவிலக்கு அளிக்கப்பட்டது. (எண்கள்‌ : 
28&92) இறைசைப்‌ புராணம்‌ இயற்றிய திருமலைநயினார்‌ 
சந்திரசேகரருக்கு இங்கு நிலக்கொடை வழங்கப்பட்ட 
செய்தி முன்னரே விளக்கப்பட்டது (எண்‌ : 70). 


செம்பியன்‌ மாதேவி 


இச்சிற்றூர்‌ எலவானாகுருக்கு மேற்கே சகி, மீ. 
தொலைவில்‌ உள்ளது. முதலாம்‌ இராசராச சேர்ழனின்‌ 
7ஆவது ஆண்டுக்‌ (கி. பி. 992) கல்வெட்டு ஒன்றில்‌, இது 
செம்பியன்‌ மாதேவிச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ எனக்‌ குறிக்‌ 
கப்படுகிறது. செம்பியன்‌ மர தேவி என்பாள்‌ கண்டராதித்த 
சோழனின்‌ (கி.பி. -60-957) மனைவி. மழகாட்டுக்‌ குறுநில 
மன்னனின்‌ மகள்‌* சிறந்த சிவபக்தி உள்ளவள்‌. இவள்‌ 


1. South Indian Inscriptions, Vol. III, NO. 141. 


62 


சிவத்தலங்கள்‌ பலவற்றிற்கு எண்ணற்ற அறங்களைச்‌ 
செய்துள்ளாள்‌. 


இவ்வம்மையாரின்‌ பெயரால்‌ இவ்வூர்‌ வேதம்வல்ல 
அந்தணர்களுக்குப்‌ பிரமதேய உரிமையாக வழங்கப்பட்ட 
மையால்‌, இது செம்பியன்மாதேவிச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ 
என்று பெயர்‌ பெற்றது. 


முதலாம்‌ குலோத்துங்க சோழன்காலத்தில்‌, எலவானா 
சூரில்‌ ஊர்க்‌ கணக்கராகப்‌ பணியாற்றி ஓடிவிட்ட பட்டர்‌ 
களுக்கு, இவ்வூரில்‌ சொந்தமாக நிலங்களும்‌, வீட்டுமனை 
களும்‌ இருந்தன. அவற்றை ஊர்ச்‌ சபையாரிடம்‌ விலைக்கு 
வாங்கிய மணவில்‌ கூத்தன்‌, எலவானாசூர்ச்‌ சிவன்கோயி 
லுக்குத்‌ தானமாக வழங்கியுள்ளான்‌. இச்செய்தி முன்‌ 
னரே விளக்கப்பட்டது. (எண்‌: 16) 


இங்குள்ள ஏரி அக்காலத்தில்‌ (வானவன்‌ மாதேவிப்‌ 
பேரேரி' என்று பெயர்‌ பெற்றிருந்தது வானவன்‌ மாதேவி 
என்பாள்‌, சுந்தரசோழனின்‌ பட்டத்தரசி. ஆதலின்‌, அவள்‌ 
பெயரால்‌ இவ்வேரி (கி. பி. 957-970) உருவாக்கப்பட்ட 
தாகமுடிவு செய்யலாம்‌. எலவானாசூரில்‌ அக்காலத்தில்‌ 
இருந்த வானவன்மாதேவி விண்ணகர்‌ என்னும்‌ விஷ்ணு 
கோயிலும்‌ இவ்வரசியின்‌ பெயரால்‌ நிறுவப்பட்டதென்பது 
உளங்கொளத்‌ தக்கது, 


- கிருஷ்ணதேவராயனின்‌ சாசனம்‌ ஒன்றில்‌, இச்சிற்றூர்‌ 
£பிடாபைப்பற்று செம்பியன்‌ மாதேவி பூர்வ தேவதானம்‌' 
என்று குறிக்கப்பட்டுள்ளது. எனவே, கி. பி. 16ஆம்‌ 
நூற்றாண்டு வரை, இவ்வூர்‌ எலவானாசூர்ச்‌ சிவன்கோயி 
தூக்குச்‌ சொந்தமாகவே இருந்துள்ளது. (எண்‌ : 71) 


63 


குஞ்சரம்‌ 

இவ்வூர்‌ எலவானாசூருக்கு வடமேற்கே 7 கி. மீ. 
தொலைவில்‌ உள்ளது. இதன்‌ பழைய பெயர்‌ குஞ்சர 
மங்கலம்‌ என்று சாசனங்கள்‌ கூறுகின்றன. இவ்வூர்‌ 
ஸ்ரீசைலேசுவரர்‌ ஆலயத்தில்‌ உள்ளமாறவர்மன்‌ வீரபாண்டி 
யனின்‌ கல்வெட்டில்‌, இதன்‌ பெயர்‌ குஞ்சிரம்‌ என்றுகாணப்‌ 
படுகிறது (எண்‌: 64). சிவபெருமான்‌ திருக்குன்றமுடைய 
நாயனார்‌ என்றும்‌, பிராட்டியார்‌ தாயினும்‌ நல்ல நாச்சி 
யார்‌ என்றும்‌ குறிக்கப்படுகின்றனர்‌. 

குஞ்சரத்தில்‌ உள்ள ஏரியின்‌ பெயர்‌ கேரளாந்தகப்‌ 
பேரேரி என்று கல்வெட்டுக்‌ கூறுகிறது. கேரளாந்தகன்‌ 
என்பது, முதலாம்‌ இராசேந்திர சோழனின்‌ சிறப்புப்‌ 
பெயர்களுள்‌ ஒன்று. அதலின்‌, இவ்வேரி அம்மன்னன்‌ 
காலத்தில்‌ உருவாகியதாகக்‌ கருதலாம்‌. 


இனி, இவ்வேரிக்குக்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ அமைந்‌ 
துள்ள நன்செய்‌ நிலங்கள்‌, அக்காலத்தில்‌ பத்துச்செய்‌ 
என்று பெயர்‌ பெற்றிருந்தது. அவை அனை த்தும்‌ கெளசிகள்‌ 
சங்கரநாராயணன்‌ என்பவனுக்குச்‌ சொந்தமாக இருந்தன. 
அவன்‌ - குஞ்சிரமங்கலத்து வடசேரியில்‌ இருந்தவன்‌. 
இவனுக்குச்‌ சொந்தமாக இருந்த நிலங்கள்‌, கிணறுகள்‌, 
வீட்டுமனை, தோட்டம்‌ முதலானவற்றைத்‌ திருவரங்கன்‌ 
என்பவன்‌ விலைக்கு வாங்கி, அவற்றை எலவானாசூர்ச்‌ சிவன்‌ 
கோயிலுக்கு நிவந்தமாக வழங்கினான்‌. 

முதலாம்‌ இராசராச சோழன்‌ காலத்துக்‌ (கி. பி, 1009) 
கல்வெட்டில்‌ இச்செய்தி காணப்படுகிறது. (எண்‌ . 2) 


அரும்புலிப்பாடி 


இச்சிற்றூர்‌ எலவானாசூருக்கு வடகிழக்கே 8 கி.மீ, - 
தொலைவில்‌, அரும்பலவாடி என்ற பெயருடன்‌ உள்ளது. 


64 


இது அரும்புலிப்பாடி என்றும்‌ புலியுணிபாடி என்றும்‌ 
பழைய கல்வெட்டுகளில்‌ குறிக்கப்படுகிறது. 


சோழர்‌ காலத்திலும்‌ பாண்டியர்‌ காலத்திலும்‌ இதற்கு 
இராச ராச மங்கலம்‌ என்ற வேறொரு பெயரும்‌ இருந்தது. 
சோழர்‌ காலத்துச்‌ சிதைந்த கல்வெட்டால்‌, இதற்கு நரசிங்க 
மங்கலம்‌ என்ற பிறிதொரு பெயர்‌ இருந்ததையும்‌ அறிகி 
ரோம்‌. இவ்வூர்ப்‌ பாதை ஒன்று தக்ஷ்ணன்‌ கெளரியர்‌ 
தேவன்‌ பாதை என்று அழைக்கப்பட்டது. 


இங்குள்ள நிலங்கள்‌, கிணறுகள்‌, மரங்கள்‌, நத்தம்‌ 
உள்ளிட்ட அனைத்தும்‌ எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்கு 
ஊர்ச்‌ சபையினரால்‌ விற்கப்பட்டன. இரண்டாம்‌ இராச 
ராச சோழன்‌ காலத்தில்‌ இங்குள்ள நிலங்களுக்கு வரி 
விலக்கு அளிக்கப்பட்டது. 


மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ 20ஆவது ஆண்டில்‌ (கி.பி. 
1408, எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலில்‌ பணியாற்றிய 
தேவரடியார்களுக்கு இச்சிற்றூர்‌ சீவிதமாக வழங்கப்‌ 
பட்டுள்ளது. விக்கிரம பாண்டியன்‌ காலத்தில்‌ இவ்வூர்‌ 
மக்கள்‌ செலுத்த வேண்டிய காணிக்கடன்‌ அனை த்தும்‌ சிவன்‌ 
கோயிலுக்கு உரிமையாக்கப்பட்டன. 


பரிந்தல்‌ 


எலவானாசூரிலிநந்து தெற்கே 6 கி. மீ. தொலைவில்‌ 
இச்‌ சிற்றூர்‌ உள்ளது. பருந்தல்‌ என்பது இதன்‌ பழைய 
பெயராகும்‌. விக்கிரம சோழனிடம்‌, வாணகோவரையன்‌ 
வேண்டிக்‌ கொண்டதற்கிணங்க, இவ்வூரின்‌ ஒரு பகுதி 
நிலங்‌ களுக்கு மலையவிச்சாதிரி நல்லூர்‌ என்று பெயரிடப்‌ 
பட்டது. 


நன்‌ றி: French Institute of Indology - Pondicherry 
இராஜ கோபுரம்‌ 
(முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலம்‌-9, பி, 1100) 
வட 


66 


மலையவிச்சாதிரி நல்லூரில்‌ 10 வேலி நன்செய்‌ நிலமும்‌ 
10 வேலி புன்செய்‌ நிலமும்‌ இருந்தன. நன்செய்‌ நிலம்‌ வேலி 
ஒன்றுக்கு 70 கலமாகவும்‌, புன்செய்‌ நிலம்‌ வேலி ஒன்றுக்கு 
30 கலமாகவும்‌ கணக்கிட்டு ஆண்டுதோறும்‌ 1000 கலம்‌ 
நெல்லை அவ்வூர்‌ மக்கள்‌ காணிக்கடனாகச்‌ செலுத்திவந்தனர்‌. 
விக்கிரம சோழன்‌ இக்‌ நிலங்களை எலவானாசூர்ச்‌ சிவன்‌ 
கோயிலுக்கு மானியமாக வழங்கினான்‌. 


கூடலூர்‌ ஆளப்பிறந்தான்‌ மோகனன இராச ராசக்‌ 
காடவராயன்‌ என்னும்‌ சிற்றரசனும்‌, கிளியூர்‌ மலையமான்‌ 
இராசராச மலைய குல ராயன்‌ என்னும்‌ சிற்றரசனும்‌, 
இவ்வூர்‌ மக்கள்‌ தமக்குச்‌ செலுத்திய வரித்தொகை 
களை இக்‌ கோயிலுக்குக்‌ கொடுத்தனர்‌. விக்கிரம 
பாண்டியனின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இவ்வூர்‌ நிலங்கள்‌ சில 
வற்றுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. [எண்கள்‌: 17. 94, 
26 & 62] 


மலையனூர்‌ 


இது எலவானசூரிலிருந்து தென்கிழக்கே 6 கி. மீ. 
தொலைவில்‌ உள்ளது. இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ 
காலத்தில்‌ இவ்வூருக்கு இராசராச மங்கலம்‌ என்று புதிய 
தொரு பெயரிடப்பட்டது. 


அங்கு 20 வேலி ஈன்செய்‌ நிலங்கள்‌ இருந்தன வேலி 
ஒன்றுக்கு 80 கலமாக, ஆண்டு தோறும்‌ 1600 கலம்‌ கெல்‌ 
காணிக்கடனு£ச்‌ செலுத்தப்பட்டது. இராசராச மலையகுல 
ராயன்‌ என்னும்‌ சிற்றரசன்‌ வேண்டிக்‌ கொண்டதற்கு 
இணங்க, இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ அந்நிலங்கள்‌ 
அனை த்தையும்‌ எலவாஞசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்குத்‌ தான 
மாஃ வழங்கினான்‌. 


67 


விக்கிரம பாண்டியன்‌ அவ்வூர்‌ மக்கள்‌ செலுத்த வேண்‌ 
டிய வரித்‌ தொகைகளை, அக்‌ கோயிலுக்குத்‌ தனது பிறந்த 
நாளான அஸ்தநாள்‌ விழாவுக்கும்‌, இராசாக்கள்‌ நாயன்‌ 
சந்திக்கும்‌ செலவிடப்பட வேண்டுமென்று கட்டளையிட்டான்‌. 
[எண்கள்‌ : 98, 29, 69 & 80] 

புத்தூர்‌ 

இச்சிற்றூர்‌ எலவானாசூருக்கு மேற்கே ஒரு கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. முற்காலத்தில்‌ எலவானாகுரில்‌ நிலை 
பெற்றிருந்த திரு முற்றத்‌ தாழ்வார்‌, திருமேற்‌ கோயிலாழ்‌ 
வார்‌, ஸ்ரீபதிரி ஆழ்வார்‌, திருச்சக்கரத்தாழ்வார்‌ முதலான 
விஷ்ணு கோயில்களுக்குரிய நன்செய்‌ புன்செய்‌ நிலங்கள்‌ 
இச்சிற்றூரில்‌ இருந்தன. 

a முன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்தில்‌, இராச 
ராச மலையகுலராயன்‌ என்பவன்‌, மேற்கூறிய கோயில்‌ 
நிலங்களுக்கு வரிவிலக்கு அளித்துள்ளான்‌. ஊர்ச்சபையா 
ருக்கு உரிய நிலங்களும்‌ இங்கு இருந்தன. புத்தூர்‌ நிலங்‌ 
களிலிருந்து வரவேண்டிய பாடிகாவல்‌ உள்ளிட்ட வரிகளை, 
சூரியதேவன்‌ நிரேற்றான்‌ என்ற குறுகில மன்னன்‌, 
எலவானாசூர்க்‌ கோயிலுக்கு வழங்கினான்‌ . அத்தொகைகள்‌ 
திருவமுதுக்கும்‌, திருமெய்ப்‌ பூச்சுக்கும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன. 


விக்கிரம பாண்டியனின்‌ ஆட்சியிலும்‌ (கி. பி, 1272) 


- * இச்சிற்றூர்‌ நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. 


[எண்கள்‌ : 42, 44 & 72]. 


சீயமங்கலம்‌ 


இவ்வூர்‌ எலவானாசூருக்குத்‌ தெற்கே 8 கி, மீ. தொலை 
வில்‌ உள்ளது. இவ்வூரிலிருந்து வசூலிக்கப்பட்ட வரித்‌ 


68 


தொகைகள்‌ அனை த்தும்‌, சிவன்‌ கோயிலுக்கு உரிமையாக்கப்‌ 
பட்ட செய்தி, விக்கிரம பாண்டியனின்‌ சாசனத்தில்‌ குறிக்‌ 
கப்பட்டுள்ளது. 


கி, பி. 1635ஆம்‌ ஆண்டில்‌ இச்சிற்றூர்‌ எலவானாசூர்‌ 
சிவன்‌ கோயிலுக்கு மானியமாகக்‌ கொடுக்கப்பட்டது. 
அச்சுத தேவ மகாராயருக்கு நன்மை உண்டாகுமாறு, ' 
போகைய தேவ மகாராசர்‌ இவ்வாறு கொடுத்ததாகச்‌ 
சாசனம்‌ கூறுகிறது. [எண்கள்‌ . 62 & 74] 


விக்கரச்கி மங்கலம்‌ 


இது எலவானாசூநருக்கு மேற்கே 36 கி, மீ. தொலைவில்‌ 
பரமேசுவர மங்கலம்‌ என்ற பெயருடன்‌ உள்ளது. இதனைப்‌ 
பரமங்கலம்‌ என்றும்‌ அழைக்கின்றனர்‌. 


சோழர்‌ காலத்திலும்‌, பாண்டியர்‌ காலத்திலும்‌ இது 
விக்கரச்சி மங்கலம்‌ என்று பெயர்‌ பெற்றிநந்தது. 


இவ்வூரில்‌ இருக்கும்‌ நிலப்பகுதி ஒன்றுக்குக்‌ காஞ்சிரஞ்‌ 
செய்‌ என்றும்‌, மற்றொன்றுக்கு நிலைபெறுஞ்செய்‌ என்றும்‌ 
பெயர்கள்‌ நிலவின. அவற்றுள்‌ கிணறுகள்‌, கால்வாய்கள்‌, 
மரங்கள்‌, நத்தம்‌ ஆகியவை இருந்தன. இவை அனைத்தும்‌ 
கெளசிகன்‌ ஸ்ரீகண்டன்‌ ஸ்ரீகாரிமாறன்‌ என்பவனுக்குச்‌ 
சொந்தமாகும்‌. சூரநாயகனான நானூற்றுவப்‌ பல்ல 
வரையன்‌ என்னும்‌ அரசு அதிகாரி இவற்றை விலைக்கு 
வாங்கி, எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்குத்‌ தானமாக 
வழங்கினன்‌ இச்செய்தி இரண்டாம்‌ இராச ராச 
சோழன்‌ கல்வெட்டில்‌ புலனாகிறது. 


பருவூர்‌ உடையார்‌ தேவர்‌ கச்சியார்‌ என்பவரின்‌ 
பிள்ளைகளில்‌ ஒருவரான காளத்தி நாதர்‌, இச்சிற்றூரில்‌ 


69 


உள்ள ஏரியின்‌ கிழக்குத்‌ திக்கில்‌ அமைந்த சில மிலங்களை 
விலைக்கு வாங்கி, அவற்றை எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயி 
லுக்கு விளக்குத்தானமாகக்‌ கொடுத்தான்‌. அந்நிலம்‌ 988 
குழி அளவுடையது என்று சாசனம்‌ கூறுகிறது. [எண்‌ 
கள்‌: 31& 66] 


நெடுமானூர்‌ 

இவ்வூர்‌ எலவானாகுருக்குத்‌ தெற்கே ச கி.மீ. தொலை 
வில்‌ உள்ளது. இதனைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌ கல்வெட்டின்‌ 
பெரும்பகுதி சிதைந்துவிட்டமையால்‌, செய்திகளை த்‌ தெளி 
வாக அறிந்துகொள்ள இயலவில்லை. எனினும்‌ எலவானா 
சூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்கு நிலக்கொடை வழங்கியதைக்‌ 
குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 

விக்கிரம பாண்டியன்‌ தனது பெயரால்‌ தோற்றுவித்த 
விழாக்களுக்கு, இவ்வூர்‌ மக்கள்‌ செலுத்த வேண்டிய வரி 
கனைத்‌ தானமாக வழங்கினான்‌. [எண்கள்‌: 7, 17 & 69]. 


மாம்பட்டு 

இச்சிற்றூர்‌ எலவானாசூருக்கு மேற்கே 6 கி.மீ. தொலை 
வில்‌ உள்ளது. இவ்வூர்‌ நிலங்களில்‌ ஒரு பகுதி ஊர்க்கழனி 
என்றும்‌, மற்றொரு பகுதி புத்தேந்தல்‌ கழனி என்றும்‌ 
அழைக்கப்பட்டன. 


இவற்றுள்‌ ஊர்க்கழனியில்‌ ஒரு வேலி அளவுடைய 
நிலத்தை வாண கோவரையர்‌ வன்னெஞ்ச நாயனார்‌ 
என்பவரும்‌, புத்தேந்தல்‌ கழனியில்‌ ஒரு வேலி அளவுடைய 
நிலத்தைப்‌ பொன்பரப்பின வாணகோவரையர்‌ என்‌ 
பவரும்‌ எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்குக்‌ கொடையளித்‌ 
தனர்‌, கோப்பெருஞ்‌ சிங்கன்‌ காலத்திய இரண்டு 


70 


கல்வெட்டுகளில்‌ [எண்கள்‌: 57 & 68] இச்‌ செய்தி 
காணப்படுகிறது. 


அதகூர்‌ 


இது எலவானஞசூருக்கு வடமேற்கே 8 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. இக்‌ காலத்தில்‌ இதனை அதியூர்‌ என்பர்‌. 
இவ்வூர்‌ ஏரியின்‌ கீழுள்ள ஈன்செய்‌ நிலம்‌ 600 குழி, 
அங்கிருந்த கிணறுகள்‌ ஆகியவற்றை வல்லவதரையன்‌ 
மகன்‌ மாணிக்க நாயனார்‌ என்பவர்‌, எலவானாசூர்ச்‌ சிவ 
பெருமானுக்குத்‌ தானமாக வழங்கினான்‌. 


இராசநாராயண நரசிங்க முனையதரையன்‌ என்னும்‌ 
அதிகாரி, குசப்பட்டி, நாவல்‌ குண்டு, வேப்பங்குண்டு, 
புளியங்குண்டு என்னும்‌ பெயருடைய நிலங்களை அப்பெரு 
மானுக்கு விளக்குத்‌ தானமாகக்‌ கொடுத்‌ துள்ளான்‌. 
(எண்‌: 67] ந்‌ 


சீதேவி 


இது எலவாஞசூரி லிருந்து வடமேற்கே 382 கி.மீ. 
தொலைவில்‌ உள்ள சிற்றூர்‌. அங்குள்ள நிலப்பகுதி 
ஒன்றுக்கு வாணாதராயன்‌ ஏந்தல்‌ என்று பெயர்‌. அங்கு 
550 குழி அளவுடைய நிலங்களை திருமுடிக்காரி என்பான்‌ 
எலவானாசூர்ச்‌ சிவனுக்கு விளக்குத்‌ தானமாக வழங்கினான்‌. 
கொப்பண்ண உடையாரின்‌ கட்டளைக்கிணங்க இவ்வறச்‌ 
செயல்‌ நிகழ்த்தப்பட்டதாகக்‌ கல்வெட்டு குறிப்பிடுகிறது. * _ 
[எண்‌: 77] 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்கு, மேலே குறிப்பிட்ட 
ஊர்களேயல்லாமல்‌, வீரமங்கலம்‌ என்னும்‌ ஊர்‌ திருத்தேர்‌ 


71 


விழாவுக்காகவும்‌, பிச்சாண்டான்‌ குறிச்சித்‌ தாங்கல்‌, 
செட்டியெந்தல்‌ தாங்கல்‌ என்னும்‌ ஊர்கள்‌ 6 ஆம்‌ நாள்‌ 
விழாவுக்காகவும்‌, சூற்றியன்‌ குறிச்சி என்னும்‌ ஊர்‌ திருப்‌ 
பணிக்காகவும்‌ தேவதானங்களாக விடப்பட்டன, இத்‌ 
தலைப்பில்‌ எடுத்துக்‌ காட்டிய கோயில்‌ நிலங்கள்‌ அனை த்தும்‌ 
தற்போது தனியார்‌ உடமைகளாக மாறிவிட்டன. 
ஆதலின்‌ பராமரிக்க இயலாத நிலயில்‌ கோயில்‌ சீரழிந்து 


வருகிறது. 


குறுநில மன்னர்கள்‌ 


எலவானாசூர்க்‌ கல்வெட்டுகளில்‌, சோழ மன்னர்களுக்கு 
அடங்கி ஒழுகிய குறுநில மன்னர்கள்‌ சிலரைப்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. அவர்சளில்‌ முக்கியமான 
வர்கள்‌ மலையமான்‌ களும்‌ காடவராயர்களுமாவர்‌. 


உத்தமசோழ மிலாடுடையார்‌ 


திருக்கோவலூரைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட மலையமான்‌ 
நாட்டுக்‌ குறுநில மன்னர்களில்‌ இவனும்‌ ஒருவன்‌. பார்கவ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்றும்‌, பராந்தக யாதவ 
பீமன்‌ என்ற வேறு பெயரை உடையவன்‌ என்றும்‌ கல்‌ 
வெட்டு குறிப்பீடுகிறது. முதலாம்‌ இராசராச சோழன்‌ 
காலத்தில்‌, அம்மன்னனின்‌ படைத்‌ தலைவனாக விளங்கிய 
இவன்‌, முதலாம்‌ இராசேந்திர சோழன்‌ காலத்திலும்‌ 
வாழ்ந்துள்ளான்‌. 
திருக்கோவலூருக்கு அண்மையில்‌ உள்ள கீழூர்ச்சிவன்‌ 
கோயிற்சாசனங்கள்‌ சிலவற்றில்‌ இவனைப்பற்றியசெய்திகள்‌ 


அடுத்த பக்கத்தில்‌ உள்ள படங்கள்‌ : அ 
1. ஆளுடைய நாச்சியார்‌ (செப்புத்திருமேனி) 
2. ஆலிங்கன சந்திர சேகரர்‌ ( 2 ) 


74 


வரையப்பட்டுள்ளன. இவன்‌ கி. பி. 1016 ஆம்‌ ஆண்‌ 
டில்‌ எலவானாசூர்ச்‌ சிவனுக்குக்‌ கோ தானமும்‌, நில தான 
மும்‌ செய்துள்ளான்‌. 


இராசேந்திரசோழ மலையகுலராயன்‌ 


மலையமான்‌ நாட்டு மன்னர்களில்‌ இவனும்‌ ஒருவன்‌. 
விக்கிரமசோழன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த இம்மலையமானுக்குச்‌ 
சூரியன்‌ இராமன்‌ என்ற வேறு பெயரும்‌ உண்டு அக்‌ 
காலத்தில்‌ எலவானாசூர்ப்‌ பகுதிச்குப்‌ பாடிகாவல்‌ அதிகாரி 
யாக இவன்‌ வீளங்கினான்‌. 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்கும்‌, வீஷ்ணு கோயில்‌ 
களுக்கும்‌, குடிமக்கள்‌ தனக்குச்‌ செலுத்த வேண்டிய வரிப்‌ 
பொருள்களை நிவந்தமாகத்‌ தந்துள்ளான்‌. 


இராசராச மலையகுலராயன்‌ 


இவன்‌ இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ காலம்‌ முதல்‌ 
முன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலம்வரை வாழ்ந்தவன்‌. 
இவனுக்குக்‌ கிளியூர்‌ மலையமான்‌ பெரிய உடையான்‌ 
நிரேற்றான்‌ என்ற வேறு பெயரும்‌ கல்வெட்டுகளில்‌ காணப்‌ 
படுகிறது. தனது வேளக்காரப்‌ படையினரால்‌ எதிரிகள்‌ 
நாயன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌. சமகாலத்துச்‌ சிற்றரசர்‌ 
களில்‌ இவன்‌ வவிமை மிக்கவன்‌. ஆதலின்‌, வாணகோ 
வரையர்‌ முதலானோர்‌ இவனது கூட்டுறவை விரும்பினர்‌. 


இவன்‌ கி. பி. 162, 1169, 1184 ஆகிய ஆண்டுகளில்‌ 
எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்கும்‌, விஷ்ணு கோயில்‌ 
களுக்கும்‌ நிவந்தங்கள்‌ பல வழங்கியுள்ளான்‌. அன்றியும்‌, 
சிவன்கோயில்‌ இராசகோபுரத்திற்கு எதிரில்‌ மாளிகை 
ஒன்றையும்‌ கட்டுவித்தான்‌. அம்மாளிகையின்‌ சுவடுகளை 
இன்றும்‌ கா ணலாம்‌. 


76 


சோழேந்திர சிங்க மலையகுலராயன்‌ 


இவன்‌ இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ காலத்தவன்‌, 
கிளியூர்‌ மலையமான்‌ பெரிய உடையான்‌ சூரியதேவன்‌ 
என்ற வேறு பெயரும்‌ இவனுக்கு உண்டு. 


இவன்‌ எலவனர்கசூர்ச்‌ சிவனுக்குப்‌ புரட்டாசி, பங்குனி 
மாதங்களில்‌ நடைபெற்ற விழாக்களுக்கும்‌, அமாவாசை 
தோறும்‌ ஈடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளுக்கும்‌ 
நிவந்தங்கள்‌ வழங்கினன்‌. ஆளுடைய நாச்சியாற்குப்‌ 
பொன்னாலான திருக்காப்புகாண்‌ சாற்றினான்‌: 
இராசராசக்‌ காடவராயன்‌ 


இவன்‌ பிற்காலப்‌ பல்லவர்களில்‌ ஒருவன்‌. இரண்டாம்‌ 
இராசராச சோழன்‌ காலத்தவன்‌. கூடலூர்‌ ஆளப்பிறந்‌ 
தான்‌ மோகன்‌ என்னும்‌ வேறொரு பெயரும்‌ இவனுக்கு 
உண்டு. அத்துடன்‌ நாலுதிக்கும்‌ வென்றான்‌ என்ற 
சிறப்புப்‌ பெயரும்‌ இருந்தது. இவன்‌ தென்னார்க்காடு 
மாவட்டத்தின்‌ ஒரு பகுதிக்குப்‌ பாடிகாவல்‌ அதிகாரியாக 
இருந்துள்ளான்‌. 

கி. பி. 1162 ஆம்‌ ஆண்டில்‌, தனக்கு வரும்‌ வரித்‌ 
தொகைகளை எலவானாசூர்‌ இறைவனுக்குத்‌ தானமாக 
வழங்கி யுள்ளான்‌. அன்றியும்‌ அச்சிவன்‌ கோயிலில்‌ 
மாளிகை ஒன்றையும்‌ இவன்‌ எடுப்பித்துள்ளான்‌. இச்‌ 
செய்தி கல்வெட்டில்‌ காணப்படுகிறது. 


குலோத்துங்கசோழக்‌ காடவராயன்‌ 


பிற்காலப்‌ பல்லவர்களில்‌ இவன்‌ எழுச்சி மிக்கவன்‌. 
இரண்டாம்‌ இராசராசன்‌ காலத்தவன்‌. திருமுனைப்பாடி 
நாட்டுக்குத்‌ தலவனான இவன்‌, குலோத்துங்க சோழக்‌ 


76 


காடவராயன்‌; கச்சிராயன்‌ முதலான பட்டங்களைப்‌ பெற்‌ 
றிருந்தான்‌. இவனுக்கு ஆளப்‌ பிறந்தான்‌, அரச நாராய 
ணன்‌, ஏழிசைமோகன்‌ முதலான சிறப்புப்‌ பெயர்களும்‌ 
உண்டு. சிறந்த சிவபக்தன்‌. திருநாவலூர்‌, திருவதிகை, 
விருத்தாசலம்‌ முதலான ஊர்களிலுள்ள சிவன்‌ கோயில்‌ 
களுக்கு நிவந்தங்கள்‌ பல வழங்கியுள்ளான்‌. 

எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயில்‌ தளங்களில்‌, கருங்கற்‌ 
பலகைகள்‌ பதித்துத்‌ திருப்பணி செய்துள்ளான்‌. அக்‌ 
கோயிலில்‌ தன்பெயரால்‌ ஏழிசை மோகன்‌ திருமண்டபம்‌ 
என்னும்‌ மண்டபம்‌ ஒன்றையும்‌ எடுப்பித்தான்‌, கல்வெட்டு 
ஒன்றால்‌ இச்செய்தி புலனாகிறது. (எண்‌ : 27) 
அதிகாரிகள்‌ 

சோழர்‌ காலத்து அதிகாரிகளின்‌ பெயர்கள்‌ இங்குள்ள 
கல்வெட்டுகளில்‌ உள்ளன. அவர்களில்‌, மூவேந்த 
வேளான்‌ என்னும்‌ பட்டமுடைய அதிகாரிகள்‌ மிகுதியாக 
உள்ளனர்‌. வேறுசிலர்‌ பல்லவரையன்‌, பேரரையன்‌ 
முதலான பட்டங்களை உடையவர்களாகவும்‌ விளங்கினர்‌. 


கட்டடக்‌ கலை 


மாடக்‌ கோயில்‌ 


யானை ஏறாத வண்ணம்‌, மிக உயரமான பீடத்தின்‌ 
மீது அமைக்கப்படும்‌ கோயில்‌, மாடக்‌ கோயில்‌ என்று 
பெயர்பெறும்‌. எலவானாசூரில்‌ உள்ள சிவன்‌ கோயிலும்‌ 
இவ்வாறு அமைக்கப்பட்ட மாடக்கோயிலே ஆகும்‌. 


ஏறத்தாழ 4 மீட்டர்‌ உயரமுள்ள பீடத்தின்‌ மீது 
கோயில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. குன்று ஒன்றைச்‌ சுற்றிக்‌ 
கருங்கற்‌ சுவர்‌ அமைத்து, அதனையே பீடமாக மாற்றியுள்‌ 
ளனர்‌, குன்று தெரியாதவாறு . கோயில்‌ அமைந்திருப்‌ 
பினும்‌, கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ மலை என்று குறிப்பிட்டு, 
பழைய அமைப்பினை த்‌ தெளிவுபடுத்துகின்றன. 


“தை மாசம்‌ முதல்‌ நித்தமொரு திருவிளக்கு 
இரவை சந்தியில்‌ மலைமேலே எரியக்‌ கடவதாக'' 


எனவரும்‌ முதற்குலோத்துங்கன்‌ கல்வெட்டுகளாலும்‌, 


“ இம்மாசம்‌ முதல்‌ நித்தம்‌ ஒரு சந்தி விளக்கு 
மலைமேலே இரவை சந்தி எரிக்கக்‌ கடவதாக!'' 


“நாள்தோறும்‌ இந்காயனார்‌ திருமலைமேல்‌ 
மண்டபத்திலே எரிவதாக வைச்ச சந்தி விளக்கு”? 


78 


“இம்மாசம்‌ முதல்‌ நித்தமொரு திருவிளக்கு 
இரவை சந்தியில்‌ திருமலை மேலே எரியக்‌ கடவதாக'" 


எனவரும்‌ இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ கல்வெட்டு 
களாலும்‌, 


“திருமலை மேலே இரவை சந்தி விளக்கு எரியக்‌ 
கடவதாக?” 


“இரவை சந்தி திருமலை மேலே எரியக்‌ கடவதாக!' 


எனவரும்‌ இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ கல்வெட்டு 
களாலும்‌. இச்சிவன்‌ கோயில்‌ குன்றின்மீது நிறுவப்பட்ட 
மாடக்கோயில்‌ என்பதை அறியலாம்‌. திரு உண்ணாழிகை, 
மண்டபம்‌ ஆகியவற்றை அடைவதற்கு, பீடத்தை ஒட்டிய 
வாறு படிகள்‌ அமைந்துள்ளன. 


பிடத்தின்மீது சதுரமான கருவறையும்‌, நீள்‌ சதுர 
வடிவான அர்த்த மண்டபமும்‌ முதன்முதலில்‌ நிறுவப்பட்‌ 
டன. கருவறைச்‌ சுவர்களில்‌ தேவகோட்டங்கள்‌ ஏது 
மில்லை. கொடுங்கைகள்‌ கூடுகளால்‌ அலங்கரிக்கப்பட்‌ 
டுள்ளன. கூடுகளில்‌ மனிதத்‌ தலையும்‌ அதன்‌ மீது யாளி 
யின்‌ தலையும்‌ உள்ளன. கொடுங்கை மீது யாளி வரிமானம்‌ 
உண்டு. 

கருவறை அர்த்த மண்டபம்‌ ஆகியவற்றின்‌ வெளிச்‌ 
சுவர்கள்‌, பட்டை வடிவான அரைத்‌ தூண்களால்‌ அணி 
செய்யப்பட்டுள்ளன. தூண்கள்‌ யாவும்‌ கும்பம்‌, பலகை, 
போதிகை முதலான உறுப்புகளைக்‌ கொண்டுள்ளன. 
காலம்‌ 


பிடமாக உள்ள சுவர்களில்‌ சோழ மன்னர்களின்‌ கல்‌ 
வெட்டுகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இங்குள்ள கல்வெட்டு 


79 


களில்‌, முதலாம்‌ இராசராச சோழனின்‌ 7 ஆவது ஆண்டில்‌ 
(கி. பி. 992) வரையப்பட்ட கல்வெட்டே மிகப்‌ பழமை 
யானது. ஆதலின்‌, இக்‌ கற்றளி அம்மன்னனின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ நிறுவப்பட்டதாக முடிவு செய்கிறோம்‌. 


முக மண்ட பம்‌ 

அர்த்த மண்டபத்துக்கு முன்பு முகமண்டபம்‌ அமைந்‌ 
துள்ளது. இரண்டாம்‌ இராசராச சோழனின்‌ 19 ஆவது 
ஆண்டில்‌ (கி.பி. 1165), சோலையம்பிரான்‌ என்னும்‌ வாணி 
யன்‌ ஒருவன்‌, இம்மண்டபத்தில்‌ சந்தி விளக்கு எரிக்க 16 
பொற்காசுகளை மூலதனமாக வழங்கி யுள்ளான்‌. (எண்‌ 26) 
எனவே, இம்மண்டபம்‌ கி. பி. 1165 ஆம்‌ ஆண்டுக்கு 
முன்பே கட்டப்பட்டமை இனிது புலனாகும்‌. 


முகமண்டபத்தை அடுத்து கோபுரத்தை ஒட்டியவாறு 
அமைந்துள்ள முற்றம்‌, நரேந்திரசிகாமணி மூவேந்த 
வேளார்‌ என்ற அதிகாரியால்‌ கட்டப்பட்டது. ஆகலின்‌, 
அது நரேந்திர சிகாமணி மூவேந்த வேளார்‌ உள்ளாலைத்‌ 
திருமுற்றம்‌ என்று அழைக்கப்பட்டது. 
மண்டபங்கள்‌ 

முதலாம்‌ இராசேந்திர சோழன்‌ காலத்திலேயே, இக்‌ 
கோயிலில்‌ பெரிதும்‌ சிறிதுமான பல மண்டபங்கள்‌ இருந்‌ 
துள்ளன. இம்மண்டபங்களுக்குச்‌ சரந்திடுதல்‌, வெள்ளை 
பூசுதல்‌ முதலான திருப்பணிகளுக்கு, அம்மன்னன்‌ காலத்‌ 
தில்‌ 80 பொற்காசுகள்‌ மூலதனமாக வழங்கப்பட்டுள்ளன- 
(எண்‌: 6) 

முதற்‌ பிரகாரத்தின்‌ வாயிலை இணைத்தவாறு உள்ள 
மண்டபம்‌, முடிகொண்ட சோழன்‌ திருமண்டபம்‌ என்று 


80 


பெயர்‌ பெறும்‌. இதனைத்‌ திருவோலக்க மண்டபம்‌ 
என்றும்‌ அழைத்தனர்‌. இராசமகேந்திரனின்‌ கல்வெட்டு 
ஒன்றால்‌ இச்செய்தி புலனாகிறது. (எண்‌:6) 


இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ காலத்தில்‌ ஏழிசை 
மோகன்‌ திருமண்டபம்‌ என்னும்‌ பெயருடைய மண்டபம்‌ 
ஒன்று கட்டப்பட்டது. குலோத்துங்காசோழக்‌ காடவரா 
யன்‌ என்னும்‌ சிற்றரசன்‌ இதனை எடுப்பித்தான்‌. (எண்‌:27) 


இச்சோழ மன்னன்‌ காலத்தில்‌ திவ்விய மண்டபம்‌ 
ஒன்றும்‌, வீரபாண்டியன்‌ காலத்தில்‌ ஸ்நபன மண்டபம்‌ 
ஒன்றும்‌ இருந்ததாகக்‌ கல்வெட்டுகள்‌ புலப்படுத்துகின்றன 
(எண்கள்‌ : 84 & 69) 


மாளிகைகள்‌ 


இராசராசக்‌ காடவராயன்‌ என்னும்‌ சிற்றரசன்‌, இக்‌ 
கோயிலில்‌ மாளிகை ஒன்று நிறுவினான்‌. மூன்றாம்‌ குலோத்‌ 
துங்க சோழன்‌ காலத்தில்‌, இராசராச மலையகுல ராயன்‌ 
என்னும்‌ சிற்றரசன்‌, இராச கோபுரத்திற்கு எதிரில்‌ 
வேறொரு மாளிகை நிறுவினான்‌. இவை இரண்டும்‌ காலப்‌ 
போக்கில்‌ சுவடற்றுப்‌ போயின. 


இராசகோபுரம்‌ 


சிவன்கோயிலின்‌ வாயிலை அலங்கரித்தவாறு நெடி 
துயர்ந்து நிற்கும்‌ இராசகோபுரம்‌, முதலாம்‌ குலோத்துங்க 
சோழனின்‌ 30 ஆவது ஆண்டில்‌ (கி. பி. 1100) கட்டப்‌ 
பட்டது. இதனை எடுப்பித்தவன்‌, குலோத்துங்கனுக்கு 
அடங்கி ஒழுகிய கூடலூர்‌ ஆளப்பிறந்தான்‌ இராச 
கெம்பீர காடவராயன்‌ என்னும்‌ சிற்றரசன்‌ ஆவான்‌. 
இவன்‌ அழகிய பல்லவன்‌ சாதும்‌ பெருமாள்‌ என்றும்‌ 


6ம்‌ 


அழைக்கப்பட்டான்‌. கோபுரத்தில்‌ உள்ள கல்வெட்டு 
ஒன்றினால்‌ இச்செய்தி புலனாகிறது." 
திருப்பணிகள்‌ 


சிவன்‌ கோயிலும்‌, மண்டங்களும்‌, மாளிகைகளும்‌, 
கோபுரமும்‌ அவ்வப்போது செப்பனிடப்பட்டன இதற்காக 
மானியங்களும்‌ விடப்பட்டுள்ளன. 


முதலாம்‌ இராசேந்திர சோழன்‌ காலத்தில்‌ இதற்‌ 
காகப்‌ பொற்காசுகள்‌ வழங்கப்பட்டன. மூன்றாம்‌ குலோத்‌ 
துங்கன்‌ காலத்தில்‌ வரிவிலக்கு அளிக்கப்பட்டது. கிருஷ்ண 
தேவராயர்‌ காலத்தில்‌, 'செம்பியன்மாதேவி' என்னும்‌ ஊர்‌ 
கொடுக்கப்பட்டது. 


சிற்பங்கள்‌ 

இங்குள்ள சோழர்‌ காலத்துச்‌ சிற்பங்களுள்‌ முதன்மை 
யானவை, துவார பாலகர்களின்‌ அழகிய சிற்பங்களாகும்‌. 
இவை இரண்டும்‌ எடுப்பான தோற்றம்‌ உடையவை. ஒரு 
கையில்‌ கதை உள்ளது. மற்றொரு கை வியப்புக்‌ குறியைக்‌ 
காட்டுகிறது. ஒரு கால்‌ நின்ற நிலையில்‌ பீடத்திலும்‌, மற்‌ 
றொரு கால்‌ மடங்கிய நிலையில்‌ கதையின்மீது ஊன்றிய 
வாறும்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 


தலை சடா மகுடத்தால்‌ அலங்கரிக்கப்பட்‌ டுள்ளது. 
யானையும்‌ யாளியும்‌ காதுகளில்‌ குண்டலங்களாகத்‌ திகழ்‌ 
கின்றன. அவ்விரண்டும்‌ இவர்களுக்கு வாகனங்களாகவும்‌ 
உள்ளன. கடிபந்தம்‌, உதரபந்தம்‌, முறுக்கேறிய பூணூல்‌ 
ஆகியவை இவர்தம்‌ மேனியை அலங்கரிக்கின்றன. காண்ப 


1. A. R, E. 1937—38, No: 496 
வ--6 


82 


வரை அச்சுறுத்தும்‌ வண்ணம்‌ அமைந்துள்ள இச்சிற்பங்கள்‌, 
உயரிய நுட்பமான கலைப்படைப்பாகும்‌. 

பரிவாரத்திலுள்ள சுப்பிரமணியரின்‌ சிற்பம்‌, பழமை 
யான அமைப்புடையது. அதன்‌ முன்னிரண்டு கைகளில்‌, 
வலது கை அபய முத்திரையைத்‌ தாங்கியுள்ளது. இடது 
கை, உடலை ஓட்டியவாறு துடையில்‌ பதிந்துள்ளது. 
பின்னிடு கைகள்‌, முறையே சக்தி எனப்படும்‌ வேல்‌, அட்சய 
மாலை ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளன. 


துர்க்கைக்கு மான்‌ வாகனமாக அமைந்த சிற்பம்‌, 
எளிதிற்‌ காணக்கிடைக்காத அரிய சிற்பமாகும்‌. இத்‌ 
தகைய அரியதொரு சிற்பம்‌ இக்கோயிலில்‌ இடம்‌ பெற்‌ 
றுள்ளது, இது முற்பட்ட சோழரின்‌ கலைப்பாணியைச்‌ 
சார்ந்தது. பிற்காலத்தில்‌ இது இடம்‌ மாறி அம்மன்‌ 
கோயிலைப்‌ புகலிடமாகக்‌ கொண்டுள்ளது. 


மேற்குத்‌ திருச்சுற்று மாளிகையில்‌ உள்ள மகாகணபதி 
உச்சிஷ்ட கணபதி முதலிய சிற்பங்கள்‌ விசயநகர வேந்தர்‌ 
காலத்தவை. 


முடிப்புரை 

இதுகாறும்‌ கூறிய செய்திகளால்‌ எலவானாசூரின்‌ 
தொன்மை வரலாற்றை அறியலாம்‌. தென்னிந்திய வரலாற்‌ 
றில்‌ சோழர்‌ காலம்‌ முதல்‌ ஆங்கிலேயர்‌ காலம்‌ வரை 
இதற்குத்‌ தனி இடம்‌ உண்டு. 


அடுத்த பக்கத்திலுள்ள படங்கள்‌ : ௮ 
நன்றி: French Institute of Indology - Pondicherry 
1. மான்‌ வாகனம்‌ உடைய துர்க்கை 
2. சுப்பிரமணியர்‌ (சோழர்‌ காலம்‌) 


84 


கி. பி, 16ஆம்‌ நூற்றாண்டுவரை ஈடும்‌ எடுப்புமின்றிச்‌ 
சிறந்துவிளங்கிய சிவன்கோயில்‌, இன்று தன்‌ பெருமையும்‌ 
மதிப்பும்‌ குன்றிச்‌ சீரழிந்து வருகிறது. முற்காலத்தில்‌ 
எண்ணற்ற பல்வேறு வகையான மானியங்களைப்‌ பெற்று, 
ஒளிமயமாகத்‌ திகழ்ந்த இக்கோயில்‌, இன்று கேட்பாரற்று 
இருண்டு கிடக்கிறது. தொல்‌ பொருட்களும்‌ தொன்மை 
யான சாசனங்களும்‌ கவனிப்பாரற்றுப்‌ பாழ்படுகின்றன. 
மெடிதுயர்ந்த இராசகோபுரம்‌ கூனிக்‌ குறுகிச்‌ சிதைந்து 
குறைந்து தேய்கிறது. 

செல்வச்‌ செருக்கோடு தலைகிமிர்ந்து நின்ற இக்கோயில்‌ 
இன்று தன்‌ சீரிழந்து பேரிழந்து பொலிவிழந்து சிறப்‌ 
பிழந்து பாழடைந்து, கண்டாரின்‌ நெஞ்சமெலாம்‌ கலங்‌ 
கிடச்‌ செய்கிறது. 


விரைந்து திருப்பணி செய்தாக வேண்டிய பழம்பெரும்‌ 
கோயில்களில்‌ இது முதன்மையானது. 


எலவானாசூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 
1 


சிவன்‌ கோயில்‌ இரண்டாம்‌ கோபுர வாயிலில்‌ 
உள்ள கற்பலகை - முதலாம்‌ இராசராச சோழனின்‌ 7 
ஆவது ஆண்டு (கி. பி. 992) - இதன்‌ எழுத்துகள்‌ 
தேய்ந்துவிட்டன. பலகையின்‌ ஒரு பகுதி உடைந்து 
விட்டது. 176 ௦1 1906. 
1 ஸ்வஸ்திஸ்ரீ கோராஜராஜ கேஸ 
2 ரிவன்மற்கு யாண்டு 7 ஆவது இ 
3 தன்$&ழ்‌ ஸ்ரீ உத்தம சோழ தே 
4 வற்கு யாண்டு 15 ஆவது தே (வ) 
5 தானம்‌ இறையானரையூர்‌ : 
6 ஸபையாரற்கு......... 
7 இராமதேவன்‌ சித்தவடவனான 
8 விக்ரெம சோழ மிலாடுடையார்‌ 
(A புரவாககூட செ 
10 ய்த செம்பியன்மாதேவி ஸது 
11 ப்பேதி மங்கலமும்‌ சித்தவடவந்‌ 


16 


66 


அகம்படனான உத்தம சோழ 
மலாடுடையான்‌ செய்த அரண்‌ கல 
க்கி சதுவ்வேதி மங்கலம்‌ மிரண்டு 

_. . ஏ உடையார்‌ செம்பி 
யந்மாதேவியார்கும்‌ திருமகனார்‌ உத்த 
ம சோழ தேவன்‌... - 


A 


முதற்‌ பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ -_ முதலாம்‌ 


இராசராச சோழனின்‌ 24 ஆவது ஆண்டு (கி. பி. 1009). 
143 of 1906. 


>No 


[7] 


இருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்‌ தன 

க்கே யுரிமை பூண்டமை மனக்கொள்ள கான்தளூர்‌ 

சாலை கலமறுத்தருளி கங்கபாடியும்‌ நுளம்பபாடியும்‌ த 

டிகைபாடியும்‌ குடமலை னாடும்‌ கொல்லமும்‌ கலிங்கமும்‌ 
வண்டமர்‌ பொழிலணி 

வாகோபர்‌ சிறுதுறை எண்டிசை புகழ்தரும்‌ (ஈழ) 
மண்டலமும்‌ இண்டிரல்‌ வெ 

ந்றி தண்டாற்‌ கொண்ட தன்நெழில்‌ வளர்‌ 
ஊழியுள்ளெல்லாவ்‌ யாண்டுந்‌ 

தொழுதகை விளங்கு யாண்டே செழிந்தரைத்‌ 
தேசுகொள்‌ ஸ்ரீகோவிராஜ ராஜ கேஸ 

ரிபன்மரான ஸரீராஜராஜ தேவற்கு யாண்டு 24 
அவது மலாடாந ஜனனாத வள 


87 


நாட்டுப்‌ பரனூர்க்‌ கூற்றத்து பிரம்மதேயம்‌ 


தேவநாடச இறையா நரையூர்‌ காஸ்யபந்‌ திருவரங்‌ 


கந்‌ திருவரங்கனேற்‌ இவ்வருடைய மகாதேவர்க்கு 
மூந்று ஸந்திக்கும்‌ இருவமுது...ந மட்‌ 

டிக்‌ குடுத்த நிலமாவது இவ்வூர்‌ வடபிடாகை 
குஞ்சிரமங்கலத்து ஸ்ரீகேரளாந்தகப்‌ 

பெரியேரி 8ழ்‌ நன்பார்‌ நிலம்‌ நானிவ்வூர்‌ கெளசிகந்‌ 
சங்கர நாராயணன்‌ பக்கல்‌ நான்‌ விலை 

கொண்டுடைய தலைப்பாடகத்து ஒன்பதாங்கூற்றில்‌ 
வடக்கடையப்‌ பாதிபத்துச்‌ 

செய்க்கும்‌ 8ழ்பாற்கெல்லை கண்ணாற்று வாய்க்காலுக்கு 
மேற்குந்‌ தெந்‌ 

பாற்கெல்லை காஸ்யபந்‌ சோமாசி சேந்தனிலத்துக்கு 
வடக்கும்‌ மேல்பாற்‌ 

கெல்லை கண்ணாற்று வாய்க்காலுக்கு கிழக்கும்‌ 
வடபாற்கெல்லை ஏரிப்பெருங்‌ 

காலுக்குத்‌ தெற்கும்‌ இவ்விசைத்த பெருனான்‌ 
கெல்லையுளகப்பட்ட னிலம்‌ பத்துச்செயு 

ம்‌ உண்ணிலமொழிவிந்றி முற்றும்‌ இந்நிலத்து 
அகப்பட்ட கிணறுகள்‌ முற்றும இதற்‌ மேலக்‌ 

கண்ணாற்று இரண்டாடிக்‌ கிணறும்‌ ஏத்தமும்‌ 
ஏத்தப்‌ பண்ணும்‌ ஏத்தவர்க்காலும்‌ இவை 

யித்தனையும்‌ பெருவாய்க்காலிந்‌ வடக்கி லந்‌ கிணறு 
முற்றும்‌ ஆக இச்சுட்டப்பட்ட இத்தனையும்‌ 

மூன்று ஸந்திக்குந்‌ இருவமுதுக்கு பொது நாநாழி 
அரி திருவமுது செய்விக்க இப்பத்துச்‌ 

செய்யுங்‌ ணெறுகள்‌ முற்றுமிக்‌ குஞ்சிரமங்கலத்து 
வடசேரி இச்சங்கர நாராயணன்‌ பக்கல்‌ நா 


88 


23 ந்‌ விலை கொண்டுடைய மனை முற்றும்‌ தோட்டமுற்றுங்‌ 
கிணறு முற்றுங்‌ கொண்டு ஊ 

24 ருடையமஹாதேவர்‌ அமரபுயங்கர தேவர்க்குத்‌ 

திருவமுதுக்‌௫ 

குடுத்தேந்‌ திருவரங்‌ 

25 கன்‌ திருவரங்கநேன்‌ இவ்வூர்‌ ஸபையோம்‌ இப்பூமி 
ஸந்திரா சி 

26 தித்தவர்‌ இறைகரத்தூட்ட இத்திருவரங்கந்‌ 
இருவரங்கந்‌ ப 

27 க்கல்‌ ஐங்கழஞ்சு பொற்‌ கொண்டு இந்நில முற்றும்‌ 
இறையிறு 

28 ப்போமாகப்‌ பணித்துக்‌ குடுத்தோம்‌ ஸபையோம்‌ 
இதுபன்மாஹேஸ்வர ரக்ஷை 

29 நிசதம்‌ தயிரமிது நாழி உரியும்‌ நெய்யமுது பொது ஒரு 
பிடிக்கும்‌ தயிரமிதுக்கும்‌ இத்தி 

30 ருவரங்கந்‌ ௨ 


ர 


3 


முதற்பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ - சோழகேரள 


தேவர்‌ (இராசேந்திரன்‌ 1-3 ஆவது ஆண்டு (கி. பி, 7076) 
133 of 1906 


1 ஸ்வஸ்திஸ்ரீ உடையார்‌ ஸ்ரீ சோழ கேரள தேவர்க்கு * 
யாண்டு 3 வது மலாடாந ஜனநாத வளநாட்டு 
பரனூர்‌ கூற்‌ 

2 ஐத்து பிரம்மதேயம்‌ இறையாநரையூர்‌ ஸபையோம்‌ 
இவ்வூரீ ஊருடைய மஹாதேவர்க்கு மலாடு 


13 


14 


99 


டையார்‌ பார்கவ கோத்திரத்து பராந்தகந்‌ இயாதவ 
வீமநாந உத்தம சோழ மலாடுடையார்‌ வைத்த அகி 

கார... ஸத்‌ திருவமுதுக்குப்‌ படிவரிசி நாநாழியும்‌ 
அப்பருப்பு நாநாழியும்‌ பால்‌ குறுணியும்‌ சற்க 

ரை பதின்பலமும்‌ நெய்யமுது உழக்கரையும்‌ 
அடைக்காயமுது பாக்கு நாலும்‌ இலையமுது 

பத்தும்‌ அத்‌ 

தசாமத்‌ திருவமுதுக்கு அரிசி நாநாழியும்‌ பொரிக்கறி 
யமுதும்‌ நெய்யமுது ஆழ(£)க்கும்‌ அடைக்காயமுது 

பாக்கு நாலும்‌ இலையமுது பத்தும்‌ ஆக இத்தனையிலும்‌ 
இப்பாலமுதுக்கும்‌ நெய்யமுதுக்கும்‌ உடையார்‌ 

இவ்வுத்தம சோழ மிலாடுடையார்‌ வைத்த பசு 

நூற்றிரண்டு 

நீக்கி நின்ற திருவமுது 

களுக்கு நிமந்தஞ்‌ செய்த பூமி இவ்வூர்‌ 8ழ்‌ பிடாகை 
நல்லரைஞூர்க்‌ குளத்துக்‌ 8ழ்‌ கழறியுள்‌ நன்பார்‌ நீ 

ர்‌ நிலம்‌ ஆரிதந்‌ திருவரங்கன்‌ கேசவந்‌ பக்கல்‌ ஸபை 
விலை கொண்டு நன்செயும்‌ புன்செயும்‌ ப 

யந்‌ மரமும்‌ நத்தமும்‌ இத்திருவரங்கந்‌ கேசவறிது 
இந்நல்லரைகுூர்‌ சுட்டித்து ஸபையோ 

ம்‌ கொண்டுடையது எப்பேர்ப்பட்டதும்‌ இப்பூமி 
சுட்டி மரமஞ்‌ 

சாடி கொள்ளாதிதாகவும்‌ இத்திருவமுதுக்கு இவ்வுத்தம்‌- 
சோழ மலாடு 


டையார்‌ வைத்த காச நூற்றிருபது இக்காசு : 
தூற்றிருபதும்‌ 
இப்பூமி 


23 


24 


90 


க்கு விலைக்கு...கும்‌ இறைக்கு... துக்குமாக ஸபையோம்‌ 
கொண்டு இத்திருவரங்கள்‌ கேசவந் 

பக்கல்ஸபை விலை கொண்ட நன்சை நிலம்‌ பொத்தகக்‌ 
கோலால்‌ குழி ஒந்பதிநாயிரத்தெண்‌ 

னூற்றொருபத்தெட்டே யரைக்காற்‌ குழியும்‌ மற்றும்‌ 
புஞ்செயும்‌ பயந்மரமும்‌ நத்தமுங்‌ கிணறு 


களும்‌ உள்ளிட்டு இத்தனையும்‌ இறைகரத்தாட்டாக 
இச்சுட்டப்பட்ட இத்தனையும்‌ இந்த ஸ்ரீகோயிலில்பிரா 

க்கடம்‌ பொற்பூவும்‌ பட்டமும்‌ அரைக்கால்‌ பொத்நூக்கு 
மேற்பட்டது தேவர்‌ பண்டாரமாவதாகவும்‌ 

நீக்க நின்ற பொற்‌ நிமந்தந்தோ(0)ட இயறுவதாகவும்‌ 
இந்நிலத்தில்‌ உழுத குடிகளை இ 

ந்‌ நிலஞ்சுட்டி எரப்பொந்தும்‌ மரமஞ்சாடியுந்‌ 
இயெகயும்‌ ஆக இத்தனையும்‌ ஸ்ரீகோயி 


லுடையார்கள்‌ கையுற்று இந்நிமந்தஞ்‌ 
செய்வார்களாகவும்‌ 
இப்பசு நூற்றிரண்டுங்‌ கை 


ய்யுற்ற மன்றாடிகள்‌ பாலமுதும்‌ நெய்யமுதும்‌ அட்டக்‌ 
கடவர்களாகவும்‌ இப்பரிசு சந்திராதித்‌ 


தவார்‌ இந்நிமந்தம்‌ பந்மாஹேஸ்வர ரகை ௨, 


4 


முதற்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌- முதலாம்‌ இரா 


சேந்திர சோழனின்‌ 5 ஆவது ஆண்டு. (கி.பி. 1017)- 
141 of 1906. 


1 


ஸ்வஸ்திஸ்ரீ திருமன்நி வளர இருநில மடந்தையும்‌ போர்‌ 
செயப்‌ 


13 


14 


91 


பாவையுஞ்‌ சீர்தனி செல்வியும்‌ தந்பெருந்தேவியராகி இன்‌ 
புற நெடிதியலூழியுளிடைதுறை நாடுந்‌ துடர்வனவேலி 
படர்வனவாசியுஞ்‌ சுள்ளிச்சூழ்மதிட்‌ 
கொள்ளிப்பாக்கையும்‌ 
நண்ணற்கருமுரண்‌ மண்ணைக்‌ 
கடக்கமும்‌ பொருகடலீழத்‌ தரசர்‌த(ம்‌) முடியுமாங்கவர்‌ 
தேவியர்‌ ஒங்கெழில்‌ முடியும்‌ முந்ன 
வந்‌ பக்கல்‌ தெந்னவற்‌ வைத்த சுந்தரமுடியும்‌ இந்திர 
னாரமும்‌ தெண்டிரை இழமண்டலமு 
முவதும்‌ எறிபடைக்‌ கேரளன்‌ முறைமையிற்சூடுங்‌ 
குலதனமாகிய பலர்புகழ்‌ முடியு 
ம்‌ செங்கதிர்‌ மாலையும்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்‌-- 
_பெருங்காவல்‌ பல்பழந்‌ தீவும்‌ மாப்பெருந்‌ த 
ண்டாற்‌ (கொண்ட) கோப்பர கேஸரிவந்மரான 
ஸ்ரீராஜேந்திரசோழ தேவற்க்கு யாண்டு 5 வது 
மலாடான 
ஜநநாத வளநாட்டுப்‌ பரனூற்‌ கூற்றத்து பிரமதேயம்‌ 
இறையான (ரை)யூர்‌ ஊர்‌ ௨ 
டைய மஹாதேவர்‌ திருநந்தவனம்‌ திருவரங்க(த்‌]தி(ன்‌) 
£ழ்பார்கெல்லை சோமாசி பள்ளத்து மேற்கே நடு 
நின்ற கல்லுக்கு மேற்குந்‌ தெ ந்பார்கெல்லை ஸ்ரீகோயிலின்‌ 
தெந்நருகே கிழக்‌(கு) நோக்கிப்‌ போந வழிக்கு 
வடக்கும்‌ 
மேல்பார்க்‌ கெல்லை ஸ்ரீகோயி லுக்கும்‌ சுநைக்கும்‌ இழக்கும்‌ 
வடபார்க்கெல்லை தேவகேள்வர்‌ களர்‌ நின்‌ 
றும்‌ செவ்வே கிழக்கு நோக்கி கொல்லை போக்கே உற்ற 
கற்க்கு தெற்கும்‌ இவ்விசைந்த பெருநான்‌ 


23 


24 


25 


26 


27 


92 


கெல்லையுள்‌ அகப்பட்ட நிலமுண்ணில மொழிவிந்றி 
முற்றும்‌ இந்நிலத்து அகப்பட்ட ணெறு ஐ 
ஞ்சும்‌ ஆக இத்தனையும்‌ திருநந்தவன மாவதாகவும்‌ 
திருநந்தவனதந்‌ திருத்துவார்க்கு நந்தவனப்‌ புறமா 
க இ(வ்‌)வூரீ்‌ காஸியபநீ திருவரங்கந்‌ திருவரங்க நேன்‌ 
இந்த நிலம்‌ இவூற்‌ பெருங்குளத்து கழ்கழநியுன்‌ ந 
பார்‌ நீர்நிலம்‌ நந்தவனப்‌ புறத்துக்கு 8ழ்பாற்‌(கெல்லை 
வாய்க்காலுக்கு மேற்குந்‌ தெந்பார்‌ கெல்லை இ(வ்‌) 
வூர்‌ ப(ர)ர்கவந்‌ மாசேநந்‌ சேதநந்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ 
மோல்பார்‌ கெல்லை கண்ணம்பூண்டி நிலத்‌ 
து(க்கு) க(ழ)க்கும்‌ வடபார்கெல்லை வாய்க்காலுக்கும்‌ 
ஆரிதந்‌ 
அண்ணாத்தடிகள்‌ திருவரங்கந்‌ நிலத்துக்கு தெற்கும்‌ 
இவ்விசைத்த பெருநாந்கெல்லையுள்ளகப்பட்ட நிலம்‌ 
தடியிரஸ்டிநால்‌ உண்ணிலமொழிவிந்றி முற்று 
ம்‌ இந்நிலத்தின்‌ கிழக்கே வட... திருப்பள்ளித்தாமந்‌ 
தொடுப்பானுக்கும்‌ நிமந்‌ 
தம்‌ நெல்லு நாநாழிக்கும்‌ நிமந்தமாவதாகவும்‌ 
இத்திருநந்தவ-- 
னத்‌ திருத்தவும்‌ இருப்பரிச்‌ சட்‌ 
டமும்‌ திருவரங்கன்‌ இத்தேவர்க்கு அடியாளாக குடுத்த 
வெள்ளாளதந்‌ தாய்‌ ..வெண்காடனுக்‌ 
கு இதந்மையில்‌ இவனும்‌ இவற்‌ புத்தரபொளத்திரனும்‌ 
இத்திருநந்தவனம்‌ செய்து 
வறுவாநாகவும்‌ இத்திருநந்தவனத்து தாந்‌ வேண்டும்‌ 
8ழ்ப்‌ பயிர்‌ செய்து கொண்டு 
இக்‌8ழ்ப்‌ பயிரே நிமந்தமாக நித்தம்‌ நாழி நெல்லின்‌ 
கறி அமுது ஸ்ரீகோயிலே கொ 


95 


28 ண்டு வந்து இடக்கட வாராகவும்‌ இந்நிலங்களிலே 
இறைக்குக்‌ கலமாறு கொண்டு...(இ) 

29 த்தாந(த்‌)தா(ர)ம்‌ வேண்டின ௧... நிலங்களிலே 
தநிக்குடி...போககழ்‌...இறை பொந்்‌... 

30 டைய...நிலங்கள்‌ சுட்டின இந்‌(நிலமு)ம்‌ மர 

31 மஞ்சாடியும்‌ கொள்ளப்‌ பெறுதோமாகவும்‌ இப்பரிசு 

32 இந்நிலங்கள்‌ இறைகரத்தூட்டக்‌ கட வோமாகப்‌ 

பணித்து 
33 க்‌ குடுத்தோம்‌ ஸபையோம்‌ இது பன்மஹேஸ்வர ரகை, 


5 


முதற்‌ பிரகாரத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌--முதலாம்‌ 
இராசேந்திர சோழனின்‌ 18 ஆவது ஆண்டு (கி. பி. 1025)— 
185 of 1906 
1 ஸ்வஸ்திஸ்ரீ இருமந்நி வளர இருநில மடந்தையும்‌... 
உடையார்‌ ஸ்ரீராஜே 
2 ந்தரசோழ தேவ 'ற்குயாண்டு 13 ஆவதுராஜராஜப்பாண்டி 
நாட்டுக்‌ ஈழ்ச்செம்பி நாட்டு வந்நிகுடி 
3 உடையார்‌ ஸ்ரீராஜேந்திர தேவர்‌ அதிகாரிகள்‌ 
இழவந்சங்க(ர) 
நாரா(ய)ந வாநவற்‌ மூவேந்தவேளார்‌ மிலா 


4 டாந ஜெநநாத வளநாட்டு பரநூர்க்‌ கூற்றத்து 
பிரம்மதேயம்‌ 


தேவநாடளி இலை றயாநரையூர்‌ ஊருடைய 


5 பரமேஸ்வரற்குக்‌ குடுத்த காசு 30 இக்காசு முப்பதும்‌ 
தேவர்பண்டாரத்தே கொண்டு இறையா 


௦ 


10 


ll 


12 


13 


94 


நரையூர்‌ ஸபையோம்‌ யாண்டு 13 ஆவது கந்நி நாயறு 
முதல்‌ இக்காசு முப்பதுக்கு ஓராட்‌ 
டைக்கு ஆறுகாசு ஆக ஆட்டாண்டுதோறும்‌ பலிசை 
யாவதாகவும்‌ இப்பலிசை பொலிவதா 
கவும்‌ இப்பலிசையால்‌ வந்த காசு ஓராட்டைக்‌ 
காசு ஆறாகப்‌ 
பதிற்றாண்டு போநபிந்‌ பலிசையால்‌ வந்த 
காசு அறுபது நிரம்பிநவாறே அறுபது காசாலும்‌ 
இம்‌(ம)கா தேவர்‌ ஏரிவலஞ்‌ செய்யும்‌ அலிந்திரமு 
ம்‌ இரண்டு பக்க சாலைகளும்‌ மண்டபமும்‌ பெரிய 
மண்டபமும்‌ 
உள்ளும்‌ புறம்பும்‌ இடந்த 
இடம்‌ சாந்திட வெள்ளெ சாந்திட வெள்மை பூசித்‌ 
திருக்கோயிலுக்கு சந்திராதித்தவல்‌ .. 
ம்‌ இலாதவண்ணம்‌ பதிற்றாண்டுதோறும்‌ பலிசைக்காசால்‌ 
சந்திராதித்தவல்‌ புதுக்கு (வோ)ம்‌ இ 
வ்வூர்‌ ஸபையோம்‌ இது பன்மாகேஸ்வர ரகைஷ, 


6 


முதற்பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ -- இராசமகேந்‌ 


திரனின்‌ 2 ஆவது ஆண்டு (கி பீ?) 4738 ௦8 1937-388. 


1 


ட] 


ஸ்வஸ்திறு திருமகள்‌ விர . மகள்‌ விருநில மடந்தையை 
ஒரு குடை நிழற்‌8ழினிதினிறு 
புணர்ந்து தருமநெறிறிற்பமனுநெறிநடாத்திகோராஜகே 
ஸரிபந்மரான ஸ்ரீராஜமகேந்திர தேவற்கு 
யாண்டு 2 ஆவது மல 


9é 


நாடா ஜனநாத வளநாட்டு பரனூர்க்‌ கூற்றத்து பிரம்ம- 
-தேயம்‌ இறையானரையூரான ஸ்ரீ 

சோழசேரள சதுப்பெதி மங்கலத்து ஊருடைய 
மஹாதேவற்கு கரம்பியங்கிழாந்‌ பட்டாலகந்‌ 

சிந்தாமணியான நரேந்திரசிகாமணி மூவேந்த வேளாநேந்‌ 
நிலநிவந்தஞ்‌ செய்தபடி உள்ளூர்‌ சிறு 

கழநியில்‌ காஸ்யபந்சதாசிவந்‌ திருவெண்‌ காட்‌(ட)டிகள்‌ 
பட்டனும்‌ ஆரிதந் திவாகரன்‌ தாழியுமாக இவ்விரு 

வர்‌ பக்கலும்‌ திருநந்தவனமாக விலைகொண்ட 

நிலங்களு(கிகு 

8ழ்பார்கெல்லை இத்திருநந்தவனப்புறமாக விலை 

கொண்ட மாறிபெருஞ்‌ செய்யும்‌ இதன்‌ தெற்கு 

பத்தினி செய்‌ 

உள்ளிட இ(த்‌)தடி பல நிலத்துக்கு மேக்கும்‌ 

தெந்பார்கெல்லை ஸ்ரீபதிரி ஆழ்வார்‌ திருநந்தவனத்துக்கு 
வடக்கும்‌ மேல்பார்க்கெல்லை பார்கவன்‌ மா 

சேனன்‌ அண்ணாத்தடிகள்‌ (நிலத்துக்கு) கிழக்கும்‌ 
வடபாற்கெல்லை பொது நிலத்துக்கு 

ம்‌ இவ்ஷருடைய மஹாதேவர்‌ நிலத்துக்கும்‌ தெற்கும்‌ஆக 
இவ்விசைத்த பெருநான்கெல்லை 

யுளகப்பட்ட நிலமுண்ணிலமொழிவின்‌ றி முற்றுமிதன்‌ 
கிணறு இரண்டும்‌ ஆக இன்னிலத்துள்‌ சிந்தா 

மணியென்னும்‌ பேரால்‌ திருநன்‌தவனமாகவும்‌ இதன்‌ 
கிழக்கு இத்திருநன்‌ தவன செ 

ய்வார்க்கும்‌ திருப்பள்ளித்தாமம்‌ பறிப்பாரீக்கும்‌ 
திருநன்தவனம்‌ புறமாக... 

ஞ்சோலை கெ...டனுந்‌ தம்பிமாரும்‌ பக்கல்‌ விலகொண்ட 
மாறிபெருஞ்செயுஞ்‌ தன்கில்‌ ணெறும்‌ இ 


182 


18 


19 


20 


21 


30 


31 


96 

தற்கு தெற்கு இவ்வூர்‌ ஸபை பக்கல்‌ வில்‌ கொண்ட 
பத்திவிச்‌ செயுள்ளிட்டு அடி மூன்று நிலமுற்று 

ம்‌ ஆக இன்னிலங்களுக்கு 8ழ்பார்கெல்லை ஏரி வாய்க்‌ 
காலுக்கு மேற்க்கும்‌ தென்பாக்கெல்லை சபத 

ரிஆழ்வார்‌ நிலத்துக்கும்‌ ஆரிதன்‌ திருவரங்கன்‌ 
சங்கர நாராயணன்‌) நிலத்துக்கு வடக்கும்‌ மேல்‌ 

பார்க்கெல்லை இத்திருநன்‌தவனமாக கொண்ட 

நிலங்களுக்கு 

இழக்கும்‌ வடபார்கெல்லை இவ்வூரு 

டையமஹாதேவர்‌ நிலத்துக்கு தெற்குமாக இவ்விசைத்த 
பெருநாவல்‌ கெல்லையுளகப்பட்‌ 

டதடிநாலு(மு)ண்ணில மொழிவின்றி முற்றுமிதன்கணறு 
முற்றுந்‌ திருநன்‌ தவன 

புறமாகவுமித்‌ திருநன்‌தவனமான 8தாட்ட நிலங்களில்‌ 
பூமர(ம்‌) வைத்த நில(ம்‌) 

நீக்கு நின்ற நிலந்‌ தேவர்கன்மிகளித்‌ திருநன்‌ தவனஞ்‌ 
செய்வாரை கொ 

ண்டு பயிர்‌ செய்விக்கக்‌ கடவதாகவும்‌ செய்த பயி 

ரில்‌ ஸ்வாமி போகத்தால்‌ வந்த ஸ்வாமி ஸ்ரீபண்டாரத்தி 

லே தேவர்கன்மிகள்‌ ஒடுக்குவிக்கக்‌ கடவதாகவும்‌ 

ஒடுக்க போ(க)த்திலே இ(த்‌)தேவர்க்கு நரேந்திர 
சிகாமணி மூவேந்த வேளாருள்ளா 

லைத்‌ திருமுற்றத்துக்‌ 8ழருகே இருவோலக்க மண்டபமாக 
எடுப்பிடித்த முடிகொண்ட 

சோழந்‌ திருமண்டபத்தில்‌ பங்குநித்‌ இருனாள்‌ திருவுக ... 
வத்து ஆடியருளுவார்‌ காமப்ர 


தக்ணம்‌ பண்ணி எழுந்தருளுமன்று சிறுகாலை இத்திரு 
மண்டபத்தே யெழுந்‌ 


32 


33 


34 


35 


36 


37 


38 


39 


40 


41 


97 


தருளியிருந்து அமுது செய்தருளக்‌ கலவரிசியிந்‌ 
குறையாமை அரிசியுள்ளி 
ட்டு அழிவு வேண்டும்‌..,மன்று செய்தருளுந்‌ தாநத்துக்கும்‌ 
கட்ட வஞ்ச 
நத்தின்‌ மேலழுந்தருளுமிடத்து திருச்சாந்தாடலுக்கு 
சாந்து கொள்ள உட்‌ 
பட வேண்டும்‌ மும்‌ ஆக...இ(த்‌)தேவகன்மிகளே 
செய்விஃகக்‌ கடவதாகவும்‌ இவ்வழிவு நீக்கி 
னின்ற...இம்முடி கொண்ட சோழந்‌ திரும 
ண்டபம்‌ அழிவு சோர(2) வேண்டுங்காலத்து 
தேவகன்‌ மிகளே அழிவு சோரக்‌ கடவ 
தாகவும்‌ இத்திருமண்டபத்து இரவை ஸந்தியடங்குமளவு 
இத்திருவிளக்கு எரிப்பிக்‌ 
கக்‌ கடவதாகவும்‌ஆக இப்பரிசு சிந்தாமணி யென்ற 
பேரால்‌ 
நரேந்திரசிகாமணி மூவே 
ந்தவேளான்‌ விலைகொண்ட ப்ரமாணம்‌ தேவர்‌ 
ஸ்ரீபண்டாரத்தே 
தேவகன்மிகள்‌ கண்காணி ஒடும்‌ ஒடுக்கினமையில்‌ 
இப்பங்குணி மாதஞ்‌ செய்யுமி 
டத்து ... [எஞ்சிய பகுதி சிதைந்து விட்டது] 


[ 


முதற்பிரகாரத்துத்‌ தெற்குச்‌ சுவர்‌ -- அரசன்‌ 7. 


11 ஆம்‌ நூற்றாண்டு எழுத்துகள்‌ - இக்கல்வெட்டின்‌ 
தொடக்கப்பகுதி படிக்கட்டால்‌ மறைந்துள்ள து. 


11 


றறியும்‌ மற்றும்‌ உடும்போடி ஆமைதவழ்ந்த உண்ணிலம்‌ 
வ-7 


௮ 


11 


12 


98 


ஓழிவின்‌ றி முற்றும்‌ இவ்வூர்‌ சுட்டிய உழவர்‌ முற்றும்‌ 
தேவர்க 
ன்மிகளோம்‌ இசைந்த விலைப்பொருள்‌ தேவர்‌ 
பண்டாரத்து 
ஸபை பேரால்‌ கடவ கடமைகளுக்காக கணக்ரயமாக 
விற்றுக்‌ 
குடுத்தோம்‌ ஸபை 
யோம்‌ இச்சுட்டப்பட்ட அரும்புலிபாடி. நன்செய்யும்‌ 
கிணறுகளும்‌ புந்செய்யும்‌ பயந்‌ 
மரங்களும்‌ நத்தமும்‌ உழவரும்‌ மற்றும்‌ உடும்போடி 
ஆமை 
தவழ்ந்த தெப்பேர்ப்பட்ட 
டுதும்‌ ஊருடைய மஹாதேவர்‌ பண்டாரத்து 
ஸபை கடவ 
கடமைக்காக விற்றுக்‌ குடுத்தோ 
ம்‌ ஸபையோம்‌ ஊருடைய மகாதேவர்க்கு இவ்விரும்‌ 
புலிபாடி 


தலச்சமாடாக வள 


.ம்காதேவர்க்கு தநிப்போகழ்‌ குடிகள்‌ கடவ தேவர்‌ 
கடமை உள்ளடங்கல்‌ விற்றுக்‌ குடு 


த்தோம்‌ ஸபையோம்‌ ஊருடைய மகாதேவர்க்கு 
இந்நிலஞ்‌ 
சுட்டி தேவர்கன்மிகள்‌ பொ 
அஃஙதிம பொருள்‌ செல வோலை வேறு காட்டக்‌ 
கடாநறி இப்பரிசு ஒட்டிவிற்று விலையா 
(வண ம்‌ ஊருடைய மகாதேவர்க்கு ஸபையோம்‌ 
அரும்புலிபாடி ஏரிநில 


99 


13 ய்செடநீர்‌ கோக்கப்‌ பெறாதுதாகவும்‌ இவ்வரும்புலி 
பாடியாந நர 


14 ஸ்பை விற்றுக்‌ குடுத்து தேவரு (டைய) தாய்க்‌ 
கிடந்த நெ 


15 ...றையும்‌ வெட்டி இவ்‌(வத்‌) தனையும்‌ வாசலில்‌ 
போந்த குடி 

16 .. யிலுந்‌ தேவர்‌ மாத்தால்‌ பதக்கு நெ(ல்‌)லாக உடைய 
17 ...நாங்களே டுபாத்தகத்தில்‌ கிடந்த இ 
18 ...இறுத்துக்‌ குடுப்பதாகவும்‌ 
19 ...ட்டுதும்‌ ஸபை 
20 யோம்‌ . தக்கு நெல்லளக்‌ 
21 ...தவநத்ததுக்காக இந்நெடுமாநூரும்‌ அரும்புலிப்பாடி 
22 யாற நரசிங்கமங்கலமும்‌ நந்செய்‌ புந்செய்‌ இறை 
23 எச்சோறு இறுத்துக்‌ குடுப்பதாகவும்‌ இப்பரிசு இந்நெடு 
24 மானூரும்‌ அரும்புலிப்பாடியாந ந(ர)9(ங்‌) கமங்கலம்‌ 

[இக்கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை] 


6 


முதற்பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ -- முதற்‌ 
குலோத்துங்க சோழனின்‌ 2 ஆவது ஆண்டு (கி. பி, 1072)- 
145 of 1906 
1 ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்கசோழ தேவற்கு யாண்டு 
2 2 ஆவது உடையார்‌ ஊர்பாகங்‌ கொண்டருளிய 
நாயனார்‌ கோயிலில்‌ 
தேவரடியாரில்‌ துக்கை நிரேற்றாளா 


10 


11 


100 
நவிக்கரம சோழமாணிக்கத்தேந்‌ இந்நாயநாற்கு 
தைமாஸம்‌ 
முதல்‌ நித்தமொரு திருவிளக்கு இரவை ஸந்தியி 
ல்மலைமேலே எரியக்கடவுதாக இந்நா (யதா)ர்‌ கோயில்‌ 
ஸ்தாநபதி சிவப்ராம்ணந்‌ கெளசிகந்‌ வெ 
ண்‌ காட்டு தேவனாள வந்தானான குலோத்துங்க சோழ 
பட்டனுக்கு குடுத்த காசு 15 இக்காசு பதி 


நஞ்சுக்கும்‌ இம்மாஸ முதல்‌ திங்கள்‌ காலேயரைக்‌ 
காற்‌ காசு 


பலிசை பொலிவதாக (இப்பொ 


லிசைக்‌ காசுக்கு இத்திருவிளக்கெரிவதாக இக்கோயிலி 
லறுபது வட்டத்து வெண்‌ கா(ட்‌)டுதேவ 


நாள வந்தானான குலோத்துங்கசோழபட்டந்‌ தந்நுடைய 
காணி நாளே தலைச்‌ 


செய்‌ மாடாக இரவை திருவிளக்கொற்றும்‌ 
ஸந்திராதித்தவற்‌ செல்லக்க 


டவதாக கல்வெட்டிவித்தேந்‌ துக்கை நிரேற்‌(றுளாந 
விக்ரெமசோழ மாணிக்கத்‌ 


தேந்‌ இது பந்ம ஹேஸ்வர ரக்ஷை. 


9 


முதற்பீரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌-முதற்‌ குலோத்‌ 


துங்க சோழனின்‌ 2 ஆவது ஆண்டு (5. பி. 1072)—151 of 
1905. 


1 


ஸ்வஸ்‌இஸ்ரீ ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு 
2ஆது 


101 


2 உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிய நாயநாற்கு 
இந்கண்ணுடையா 
3 ந்தேவர்‌ சண்டந்‌ திருவேங்கட த்திநகமுடையாள்‌ 
காரைக்காலம்‌ 
4 மையேந்‌ இந்நாயநாற்கு தைம்மாஸ முதல்‌ நித்தமொரு 
திருவி 
5 எக்கு இரவை ஸந்தியில்‌ திருமலைமேலே எரியக்கடவதாக 
இந்‌நாயநார்‌ கோயில்‌ ஸ்தாநபதி சிவப்பிராமணந்‌ 
கெளசிகந்‌ ஊர்பாகங்கொண்டானூர்‌ பாகங்‌ 
கொண்டா 


6 னாத வாது செய்வான்‌ பட்ட நுக்கு குடுத்த காசு 15 
இக்காச 
பதினைஞ்சுக்கு இம்மாஸ முதல்‌ திங்கட்‌ காலேயரைக்‌ 
காற்காசு பலிசை பொலிவதாகவும்‌ இப்பொலிசைக்‌ 
காசுக்கு இத்தீருவிளக்கெரிவதாக கோயிலிலறுபது 
வட்டத்து 
ஊர்பாகங்கொண்டாநான வாது செய்வான்பட்டந்‌ 
குந்நுடைய காணிநாளே தலைச்‌ செய்ம்மாடாக 
இரவை 
ஸந்தி 
8 த்‌ திருவிளக்கொற்றும்‌ சந்திராதித்தவற்‌ வைக்கக்‌ 
கடவதாக 
கல்வெட்டுவித்தேந்‌ இந்கண்ணுடையாந்‌ தேவர்‌ 
கண்டந்‌ 
இருவேங்கட த்திநகமுடை யாள்‌ காரைக்‌ 
காலம்மையே 


9 ந்‌ இது பந்மாஹேஸ்வர ரகை்ை ௨. 


10 


முதற்பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌-முதற்குலோத்‌ 


துங்க சோழனின்‌ 2 ஆவது ஆண்டு (கி. பி. 1072). 


13 


ஸ்வஸ்திஸ்ரீ கொலோத்துங்க சோழ தேவற்‌ 

குயாண்டு 2 ஆவது வானகந்‌ சோக நிடங்‌ 
கொண்டாறுக்கு நன்றாக இவந்‌ மகன்‌ இடங்‌ கொ 
ண்டான்‌ வையம்புக்காநேன்‌ உடையார்‌ ஊர்பா 
கங்கொண்டருளிய நாயநார்கு நாடோறும்‌ இரவை 
ஸந்திக்கு எரிவுதாக வைத்த திருவிளக்கு ஒந்று 

இதுச்கு இக்கோயிலில்‌ ஸ்தானபதி ஸிவப்பிரா 

மணன்‌ கவுசிகந்வையிர மேகந்‌ ம(க)ன்‌ னாயகன்‌ 
பொற்கோ(யி)ற்பட்டந்‌ பக்கற்‌ குடுத்த காசு 16க்கும்‌ வ 
நீதபொலிசைக்கு இந்த ஸந்தி விளக்கொற்று எரிக்ககட 
வதாகவும்‌ இக்கோயிலிலிவநறுபது வட்டத்து இ 

வந்‌ காணி நாளே தலைச்செய்மாடாவுக்‌ கல்வெட்டுவி 
த்‌ தேந்‌ இடந்கொண்டான்‌ அவையம்புக்கா 

னேன்‌ இது ஸந்திராதித்தவற்‌ எரியக்க 

டவது இது பன்மாஹேஸ்வர ரகை, 


11 


முதற்பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌-முதற்குலோத்‌ 


துங்க சோழன்‌ 9 ஆவது ஆண்டு (4,பி, 1072) 747 ௦81906 
1 ஸ்வஸ்‌இஸ்ரீ இராஜகேசரிவந்மரானச்‌ சக்கரவத்திகள்‌ 


மீகுலோத்துங்க தேவற்கு யாண்டு 2 ஆவ 


103 


~ 


துஉய்யக்கொண்டாந்‌ தெரிந்த இருமைஞ்சனத்தார்‌ 
வேளத்துக்‌ கைக்கோளன்‌ கூத்தன்‌ வீமநாந 
3 ஜயங்கொண்ட சோழமாராயன்‌ ஊருடை பரமேஸ்வரர்‌ 
கோயிலில்‌ உச்சியம்‌ போகை ஸந்தி(யி)ல்‌ வந்து கு 
4 ம்பிட்ட அபிராமி மஹேஸ்சற்கே சட்டிச்‌ சோற்றுக்கு 
அரிசி இரு நாழிக்கும்‌ பொரிகறி ஒன்றுக்கும்‌ 
இது ஓ(ன்‌) 
5 ருக்குச்‌ சட்டி ஒன்றுக்கும்‌ வைச்ச நிலம்‌ நல்லரைசூர்‌ ஏரி 
உள்ச்செய்யும்‌ இதந்‌ மேலைச்‌ செய்யும்‌ ௨ 
6 ள்ளிட இத்தடி பலநில முக்காலுங்‌ கைக்‌ கொண்டு 
நிமந்தஞ்‌ செய்யக்‌ கடவோம்‌ இன்த தாந 
7 த்துச்‌ சவப்பிராமணாரோம்‌ இது பந்மாஹேஸ்வர ரை, 


12 


முதற்பிரகாரத்து வடக்குச்சுவர்‌ -- முதற்குலோத்‌ 
துங்க சோழனின்‌ /0 ஆவது ஆண்டு (கி.பி. 1080) - 478 ௦1 
1987- 38. 
1 ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு 
யாண்டு 10 ஆவது 
இறையாநரையூராந ஸ்ரீசோழ கேரளச்சதுப்பேதி 
மங்கலத்து உடையார்‌... 

2 இவ்வாட்டை ஆடிமுதல்‌ சந்திராதித்தவற்‌ பலிசையாலே 
செலுத்துவதாக பெண்ணாகடத்து வாணியன்‌ 
குடன்தை வாணியன்‌) புஞ்சிநிரேற்றான்‌ வைத்த 
ஸந்தி விளக்கு 1க்கு குடுத்த 

3 காசு 120 இக்காசு நூற்றிருபதும்‌ கைக்கொண்டு பலிசை 
நார்‌ கோயிலில்‌... [இக்கல்வெட்டின்‌ எஞ்சிய 
பகுதி சிதைந்து விட்டது ] 


18 


முதற்பிரகாரத்துக்‌ கிழக்குச்‌ சுவர்‌--முதற்குலோத்‌ 
துங்க சோழனின்‌ 11 ஆவது ஆண்டு (கி.பி. 1081) 199 ௦1 
1906. 


1 ஸ்வஸ்ஸ்ரீ திரிபுவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்கசோழ 
தேவற்கு யாண்டு 1॥ வது இ 
2 றையாநரையூரான ஸ்ரீசோழ கேரளச்‌ சதுர்வேதி 
மங்கலத்து 
உடையார்‌ ஊர்பாகங்கொ 
3 ண்டருளிய நாயனாற்கு ஆரிதல்‌ சங்கர நாராயணன்‌... 
பட்டன்‌ 
ஆந...மாசறுசோதி 
4 சானி பக்கல்‌ சந்திராதித்தவற்‌ செல்ல (எ)ரிக்கும்‌ விளக்கு 
1க்கு ஸ்தாநபதி ஸிவப்பிராமணரில்‌ ரிஷப 
5 தேவன்‌ (ஆன) ஆட்கொண்ட தேவன்‌ கொண்ட காசு 60 
இக்காசு 
அறுபதுங்‌ கைக்கொண்டு ஸந்திராதித்தவ 


6 ற்‌இச்சன்‌ இ விளக்கு எரிக்கக்கடவேன்‌ இது 
பன்மாகேஸ்வர ரகைஷ. 


14 


முதற்பிரகாரத்து வடக்குச்சுவர்‌ [மூதற்குலோத்‌ 


ன சோழனின்‌ 12 ஆவது ஆண்டு (கி.பி. 1082)—163 of 


~~ 


206 


ஸ்வஸ்திஸ்ரீ கோராஜ கேசரிபன்மரான திரிபுவனச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ 
ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு 12 வது 
வீரராஜேந்திரபுரத்துத்‌ தி 
ருத்தாந்தோந்றி மஹாதேவர்‌ அடியாள்‌ இராஜசுந்தரி 
ஊருடைய 
பரமேஸ்வரர்க்கு சிறுகாலை ஸந்திக்கும்‌ நந்தா 
போனகம்‌ அமுது செய்தருள அரிசி நாநாழிக்கும்‌ 
பொரிக்கறி 
யமுதுக்கும்‌ நெய்யமுதுந்‌ தயிரமுதும்‌ அடைக்‌ 
காயமிதும்‌ வைத்த நிலம்‌ நல்லரைசூர்ப்‌ படைப்பைச்‌ 
செய்யும்‌ 
இதந்‌ வடக்கில்‌ தடி முற்றும்‌ கிணறு 
ம்தெற்கில்‌ தடியும்‌ வடக்கிட்டுத்‌ தடிபல நிலமுற்றும்‌ 
கிணறு 
முற்றும்‌ இவள்‌ தந்த நெல்லு நாற்பத்‌ 
தைங்கலமும்‌ இந்நிலமுற்றும்‌ இந்நெல்லுங்‌ கைக்கொண்டு 
இந்நிமந்தஞ்‌ செய்யக்‌ கடவோம்‌ இத்தா(ன) 
த்துச்‌ வெப்பிராமணரோம்‌ இது பன்மாஹேஸ்வர ரை, 


15 


இரண்டாம்‌ கோபுரத்து இடப்பக்கச்சுவர்‌- முதற 


குலோத்துங்க சோழனின்‌ 36 ஆவது ஆண்டு (கி.பி. 1105) 
167 of 1906. 
1 ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது விரும்ப 


னிலமகள்‌ 
நிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த 
மணிமுடி சூடி 


106 


மீநவர்‌ நிலைகெட வில்லவர்‌ குலைதர ஏனைமந்னவரிரிய 
வற்றிழிதரத்‌ இக்கனைத்துந்தந்சக்கர நடாத்திவீரஸி 


ம்ஹாஸநத்து அவநிமுழுதுடையா ளொடும்‌ 
வீற்றிருந்தருளிய 
கோவிராஜ கேசரிபந்மரான திரிபுவனச்சக்கர 
வர்த்திகள்‌ 
ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்க்கு யாண்டு 35ஆவது 
நாள்‌ 145 நால்‌ மிலாடான ஜனனாத வளநாட்டுப்‌ 
பரலூர்க்‌ (பரனூர்‌) கூற்றத்து இறைவாநரையூரா 


னஸஸ்ரீசோழ கேரளச்‌ சதுர்வேதி மங்கலத்து ஊர்பாகங்‌ 
கொண்டருளினமஹாதேவற்குவானகோவரைய(ன்‌) 
கைமாறி யாண்டு 25 ஆவது முதல்‌ அந்தராயம்‌ 
உட்ப்படத்‌ 
தேவதான இறையிலிடஇட்ட (இன்‌)னாட்டுக்கிழாற்றுக்‌ 
கூற்றத்து... நிலத்தும்‌ பு 


ந்செய்‌ விலத்தும்‌ யாண்டு 35ஆவது முதல்மலையவிச்சாதி 
ரிநல்லூரென்னும்‌ பியராய்‌ வேறு பிரித்துத்‌ 
கேவதான இறையிலி இடுநிலம்‌ இருபதிற்றுவேலிக்கு 
நீர்நிலம்‌ வேலி ]க்கு நெல்‌ 70 கலமாகவும்‌ புந்செ(ய்‌) 
வேலி 1க்கு நெல்‌ 30 கலமாகவும்‌ யாண்டு 35 இது மு 


தல்‌ இறைகட்டத்‌ திருவாய்‌ மாழிந்தருளினநெல்‌1$கலம்‌ 
(2) இத்தேவற்க்கு வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு இறுப்ப 
தாக அந்தராயம்‌ உட்ப்பட தேவதான இறையிலி 
இட்டமைக்கு இவை நாகங்கொற்றன்‌ எழுத்துஇவை 
புரவி தணைக்களமுகவெட்டி பிடவூர்‌ வேளான்‌ 
எழுத்து இவை 


புரவரிதிணைக்களநாயகம்‌ வெள்ளூருடையான்‌ எழுத்து 
இவை 
வேயூர்‌ கிழவன்‌ எழுத்து இவை புரவரிதிணைக்களத்து 


107 
முகவெட்டி தேவங்குடையாந்‌ எழுத்து இவை 
கட்டுவாய்க்குடையாந்‌ எழுத்து ஆவூருடையான்‌ 
எழுத்து, 
16 


இரண்டாம்‌ கோபுரத்து வலப்பக்கச்‌ சுவர்‌_— முதற்‌ 


குலோத்துங்க சோழனின்‌ 49 ஆவது ஆண்டு (கி.பி. 1118) 
—164 of 1906. 


| 
2 


ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமக 
ள்னிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ (சிற)ந்த மணிமுடி 
சூடி மீநவர்‌ நி 
லைகெட வில்லவர்‌ குலைதர ஏனை மன்நவரி 
ரியலுற்‌(ற)ழிதரத்தி 
க்கணைத்துந்தன்‌ சக்கர நடாத்தி வீர ஸிம்‌ ஹாசநத்து உல 
குடையாளோடும்‌ வீற்றிருந்தரு (ளி)ய கோராஜ கேஸி 


பன்மரான 


இரிபுவனசக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ 
தேவர்க்கு யா 
ண்டு 48ஆவது மலாடான ஜனனாத வளநாட்டுப்பர.லூர்க்‌ 
கூற்றத்து பிரம்மதேயம்‌ இறையானரையூரான ஸ்ரீசோழ 
கேரளச்‌ 
சருப்பேதிமங்கலத்து ஸபையோம்‌ நில விலையாவனம்‌ 
ஊருடைய பரமேஸ்வரற்க்கு ஜயங்கொண்ட சோழ 
மண்டலத்து 
மணைவிற்‌ கோட்டத்து மணவில்‌ அரும்பக்கிழான்‌ 
அரை 


12 


13 


14 


15 


16 


108 


யன்‌ பொன்நம்பலக்‌ கூத்தனன தொண்டைமாநார்‌ 
எழுந்தருளு 
வித்த திருப்பள்ளி அறை நம்பிராட்டியார்க்கு 
நாங்கள்‌ விற்றுக்‌ கு 
டுத்த நிலமாவது இவ்வூர்‌ ஊர்க்கணக்கந்‌ இளமை 
வேங்கடமான 
பண்டி.தப்பிரியனும்‌ இளமைக்‌ கருமாணிக்கமான 
பட்டப்பிரிய 


னும்‌ இவ்விருவரும்‌ இதன்கீழ்‌ யாண்டு நாற்பத்தாறாவது 
ஊர்க்கணக்கெழுதிக்‌ கட மைப்பட்டுக்‌ கடமை 
போக்கறாதே 
குடி ஓடி. 
ப்போனமையில்‌ இக்கடமை எங்களுக்கு இறுக்கவேண்டின 
மையில்‌ இக்கட மைச்குச்‌ செலவாக இவ்வூர்‌ மேல்‌ 
பிடாகை 'செம்பியன்மா 
தேவியில்‌ ஸ்ரீவானவன்‌ மாதேவிப்‌ பேரேரி 8ழ்‌ நன்பார்‌ 
நீர்நிலம்‌ 
உத்தம சோழ வதிக்குக்‌ ழக்கு முதற்கண்ணாற்றுத்‌ 
கடி இரண்டு நிலம்‌ காலே அரைமாவும்‌ இதில்‌ ணறும்‌ 
இவ்வூர்‌ 
நத்தத்து இவர்கள்‌ கணக்கக்காணி மனையில்‌ எடுத்து 
நின்‌ 
ற எடுப்பும்‌ இதாமும்‌ அகப்பட வீதிவிடங்கன்‌ கோலால்‌ 
இருபது குழியும்‌ ஆக இத்தனையும்‌ விற்றுக்‌ 


குடுக்கவென்று 
மஹாநி 
யோகம்‌ உண்டானமையில்‌ இந்நிலமும்‌ இக்கணறும்‌ 
இம்மனையும்‌ 


விற்றுக்‌ குடுத்துக கொள்வதாக எம்மிலிசைந்து 
வில்ப்பொ 


109 


18 ரூள்காசு பதின்மூன்றே நாலுமாமுக்காணியும்‌ காசு 
கல்லால்‌ 
ஓக்கும்‌ பொற்‌ முக்கழஞ்சும்‌ ஆகஇத்தனையும்‌ 
கொண்டோம்‌ 
19 கொண்ட பரிசாவது முன்பு இவர்கள்‌ இவ்வூர்‌ 
மத்தியஸ்‌த(ந்‌) 
நாராயனபர மேஸ்வரனுக்காக ஊருடை பரமேஸ்‌ 
வரருக்கு 
ஆண்டுதோறும்‌ திருக்கார்‌ 
20 த்திகையிலளந்து வருறெ ஏழு(2) தாணி நானாழியால்கடவ 
பொன்‌ முக்கழஞ்சும்‌ இத்தொண்டைமானார்‌ 
இப்பிராட்டியார்க்குத்‌ தருவாரா தனை 
21 க்கும்‌ திருவமுதுபடிக்கும்‌ நிலங்கொள்வா(ரா)க காட்டின 
காசு பதின்மூன்றே நாலுமாமுக்காணியும்‌ ஆக 
இப்போகத்துக்கும்‌ இக்காசுக்கும்‌ இ 
22 ன்நிலம்‌ இக்ணெறும்‌ இம்மனையும்‌ விற்று விலையாவணம்‌ 
செய்து 
குடுத்தோம்‌ ஸபையோம்‌ ஸந்திராதித்தவல்‌ 
பன்மாஹேஸ்வர ரக்ஷ, 


17 


இரண்டாம்‌ கோபுரத்து இடப்பக்கச்‌ சுவர்‌ 
விக்கிரமசோழனின்‌ 4 ஆவது ஆண்டு (கி.பி. 1129) 
168 of 1906. 


1 பூமாது புணர புவிமாது வளர நாமாது விளங்க ஜய 
2 மாது விரும்ப தன்‌திருபா தமலர்‌ மன்னவர்சூட மன்றிய 
உரிமையால்‌ மணிமுடிசூடிச்‌ செங்கோல்‌ சென்று 
இசைதொறுமளப்ப வெங்கலி நீக்கி மெய்யறந்‌ 
தழைப்ப 


110 


கலிங்க(ம்‌) இரியக்‌ கடல்மலை நடாத்திவலங்கெ ளாழி 
வரையூழி நாட(£)த்தி இருசுடரளவும்‌ ஒருகுடை 
நிழற்ற முக்கோக்கிழாநடி.க ளொடு 


3 ம்வீற்றிருந்தருளிய கோப்பரகேசரிபந்மரான 

திரிபுவனச்சக்கர 
வர்த்திகள்‌ ஸ்ரீவிக்கிரம சோழ தேவற்க்கு யாண்டு 4 
ஆவது நாள்‌ 330 நால்‌ முடிகொண்ட சோழபுரத்துக்‌ 
கோயிலின்‌ உள்ளாலை ஆட்டத்து வெளிமேலை 

மண்டபம்‌ 

ராஜேந்திர சோழநில்‌ சேதராஜநில்‌ எழுந்தருளி 
இருந்து செய்யத்‌ திருவா 


4 ய்மொழிந்தருளிநபடி மலாடான ஐநநாத வளநாட்டுப்‌ 
பரலூற்‌ 
கூற்றத்து பிரம்மதேயம்‌ இறையாநரையூராந சோழ 
கேரளச்‌ சருப்பேதி மங்கலத்து ஊர்பாகங்‌ 
கொண்டருளின 
மகாதேவர்க்குக்‌ கிழாற்றுக்கூற்றத்துப்‌ பருந்தல்வேறு 
பிரித்து முதலாந இறையிலி இட்டமா 


5 டைபேசாதே நீர்நிலமாகப்‌ பேசி நீர்‌ நிலத்துக்கு 
வேலி [க்கு 
நெல்‌ 70 கலமாகவும்‌ புந்செய்‌ நிலம்‌ வேலிக்கு நெல்‌ 
30 கலமாகவும்‌ இறைகட்டி இட்டதென்று இவ்வூர்கிகு 
நிலமளவில்லை யென்றும்‌ இப்படி தவிர இந்னிலம்‌ 
உட்ப்படப்‌ பருந்தல்‌ ஊரடைய தேவதான இறையி 


6 லியாய்‌ மலையவிச்சாதிரி நல்லூரெந்றும்‌ பியராகப்‌ 
பெறவேண்டு 
மென்று வாணகோவரையர்‌ தமக்குச்‌ 


சொறந்னமையிலச்‌ 
ிழாற்றுக்‌ கூற்றத்தில்‌ பருந்தலில்‌ முடை தேவதாந 


[8 


10 


11 


111 


இறையிலியாய்‌ மலையவிச்சாதிரினல்‌ லூரெந்னும்‌ 
பியராலே 

பிரிந்த நீர்நிலம்‌ பதிற்று 

வேலியும்‌ புன்செய்‌ னிலம்‌ பதிற்று வேலியும்‌ ஆக நிலம்‌ 

இருபதிற்று வேலிக்கு நீர்நீலத்து வேலிக்கு நெல்‌ 70 

கலம்‌ ஆகவும்‌ புன்செய்‌ னிலம்‌ வேலி [க்கு நெல்‌ 

30 கலமாகவும்‌ இறை கட்டிநபடி தவிர்த்துஇந்நிலம்‌ 

உட்ப்பட இவ்வூர்‌ மாடை 1618 தவிர்த்து மலை 


யவிச்சாதிரி நல்லூரெந்றும்‌ பியரான இவ்வூர்க்குக்‌ 
கீழ்பாற்கெல்லை சிறுகத்தூர்‌ எல்லைக்கும்‌ 
திருப்பே(ரெல்லைக்கும்மேற்க்கும்தென்பாற்க்கெல்லை 
மேற்படியூரெல்லைக்கும்‌ புதுக்கழனி எல்லைக்கும்‌ 
கொட்டையூரெல்லைக்கு வடக்கும்‌ மேல்பாற்க்‌ 


கெல்லை3மற்படியூரெல்லைக்கும்‌ சிறுனாவலூரெல்லைக்கும்‌ 
புத்தூர்பாடி எல்லைக்கும்‌ கிழக்கும்‌ வடபாற்க்கெல்லை 
னெடுமானூரெல்லைக்கும்‌ புத்தமங்கலத்தெல்லைக்கு 
தெற்கும்‌ இவ்விசைத்த நான்கெல்லையுளகப்பட்ட 
னில முற்றும்‌ இதேவர்க்கு வே 

ண்டும்‌ நிமந்தங்களுக்கு இறுப்பதாக யாண்டு 4வது முதல்‌ 
அந்தராயம்‌ உட்பட தேவதாந இறையிலி இட்டுக்‌ 
குடுப்பது இப்படி திருவாய்‌ மொழிந்தருளிநமைக்கு 
இவை பாவை நாட்டு வேளான்‌ எழுத்து யாண்டு 
4 (நா)ள்‌ 342 நால்‌ தேவதாந இறையிலி 
நிலை நின்றமைக்கு இட்ட படிக்கு மிலாடாந 
ஜநநாத வளநாட்‌ 

டுப்பரலூர்க்‌ கூற்றத்து பிரம்ம தேயம்‌ 

இஹறையானரையூரான 

சோழகேரளச்‌ சருப்பேதிமங்கலத்து ஊர்பாகங்‌ 
கொண்டருளின தேவர்க்குக்‌ கிழாற்றுக்‌ 
கூற்றத்துப்‌ பருந்தலில்‌ முநீபு தேவதாந 


112 


இறையிலியாய்‌ வேறுபிரிந்த மலையவிச்சா திரிநல்லூர்‌ 
னீர்நிலம்‌ 10 வேலியும்‌ பு 


12 ந்செய்‌ நிலம்‌ 10 வேலியும்‌ ஆ ௧ நிலம்‌ 20 வேலிக்கு 
நீர்நிலம்‌ வேலி [க்கு நெல்‌ 70 கலமும்‌ புஞ்செய்‌ 
வேலி [க்கு நெல்‌ 30 கலம்‌ ஆகவும்‌ இறை 
கட்டினபடி தவிர்த்து இன்நிலம்‌ உட்பட இதேவற்க்கு 
வேண்டு நிமந்தங்களுக்கு இறுப்பதாக அந்தராயமும்‌ 
பாட்டமும்‌ உட்ப்பட தேவதான இறை 


13 யிலியிட்ட பருந்தலான மலையவிச்சாதிரி நல்லூர்‌ மாடை 
1614 யாண்டு 4வது அந்தராயம்‌ பாட்டம்‌ உட்பட 
ேவதானா இறையிலி நிலை நின்றமைக்கும்‌ 
இட்டமைக்கும்‌ புரவரி திணைக்களத்து முகவெட்டி 
நாகங்‌ கொற்றன்‌ எழுத்து இவை புரவரி 
திணைக்கள நாயகம்‌ உவற்றா 


14 ர்நாட்டு வேளான்‌ எழுத்து புரவரி திணைக்கள நாயகம்‌ 
பன்ரிமங்கலமுடையான்‌ எழுத்து புரவரி திணைக்கள 
நாயகம்‌ வெளூர்‌ கிழவன்‌ எழுத்து இவை உலக 
“வேளான்‌ எழுத்து இவை புரவரி திணைக்களத்துச்‌ 
சோழமான்‌ எழுத்து இவை புரவரி திணைக்களத்து 
முகவெட்டி குளத்துழான்‌ எழுத்து இ 


15 துசந்திராதித்தவற்‌ பன்மாஹேஸ்வர ரகை. 


18 


எலவானுசூர்‌ ஓட்டைக்குளத்துக்கு அருகில்‌ உள்ள 
பாறை விக்கிரம சோழனின்‌ 9வது ஆண்டு (கி.பி. 1127) 
177 of 1906. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாது புணரப்‌ புவிமாது வளர நாமாது வி 


கேலு பல்‌ 


113 


எங்க ஜயமாது விரும்பத்‌ தன்திருபாதமலர்‌ மந்நவர்‌ 
சூடமந்நிய உரிமையில்‌ மணிமுடி சூடிச்‌ செங்கோல்‌ செ 
ந்று திசைதொறும்‌ வளர்ப்ப வெங்கலி நீக்கி மெய்யெறற்‌ 


தழைப்ப கலிங்க மிரியக்‌ கடத்தி வலங்கொளாழி 


வகையாழி 


நிறுத்தி இருசுடரளவும்‌ ஒருகுடை நிழற்ற செம்‌ 
பொந்‌ வீரஸிம்ஹாஸநத்து முக்கோக்‌ கஇழானடிக 
ளொடும்‌ வீ 
ற்றிறாந்தருளிய கோப்பரகேசரிபந்மராந திரிபுவன 
சக்கரவர்த்தி 
கள்‌ ஸ்ரீவிக்ரெம சோழ தேவர்க்கு யாண்டு 9ஆவது 
மலாடான 
ஜனநாத வளநாட்டுப்‌ பரனூர்க்‌ கூற்றத்து பிரம்மதே 
யம்‌ இறையாநரையூரான ஸ்ரீசோழகேரளச்‌ சருப்பே 
திமங்கலத்து ஊர்பாகங்கொண்டருளின தேவற்க்கும்‌ 
ஸ்ரீபதரியாழ்வார்கும்‌ திருச்சக்கர(த்‌.த)ழ்வார்க்கும்‌ 
வானவன்‌ 


மாதேவி விண்ணகராழ்வார்க்கும்‌ ராஜ நாராயண 
விண்ணகராழ்‌ 


வார்க்கும்‌ ஓகை...கும்பிடாரியாற்கும்‌இவ்வூர்பாடிகாவலு 
டைய கிளியூர்‌ மலையமான்‌ சூற்றியன்‌ இராமநானராஜேந்‌ 

திரசோழமலையகுலராய நேன்‌ இத்‌ தேவர்கள்‌ தேவதா 

்‌ னங்கள்‌ நன்‌ 

சை புன்சை இவ்வூரிருக்கும்‌ பெரும்பாடிக்காவல்‌ 

சிறுபாடிகா 


வல்‌ செய்ககதியே ஸழ்திராதித்தவற்‌ இறுக்க கடவிதாக 
ஸம்‌ 


வ-$ 


114 


20 மதித்து உத்தராயன ஸம்கமத்து நாள்‌ நீர்வார்த்து 
கல்வெட்டு 
21 வித்தேன்‌ இக்கிளியூர்‌ மலையமான்‌ சூற்றியன்‌ 
இராமநான ரா 
22 ஜேற்தரசோழமலையகுலராஜநேன்‌ இப்பரி...து இயந்ம 
மழிப்பாந்‌ 
23 வல்லவரையன்‌ ஸத்யமே தங்களம்மைக்குத்தாநே 
மிணாளன்‌ 


24 பன்மாஹேஸ்வர ரகைஷ. 


19 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலின்‌ இரண்டாம்‌ கோபு 
ரத்து இடப்பக்கச்‌ சுவர்‌-விக்கிரம சோழனின்‌ 129 ஆவது 
ஆண்டு (கி.பி 1180)-—17 [௦£ 1905. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ விக்ரெமசோழ கேவற்கு யாண்டு 12ஆவது 
வூர்பாகங்ககொண்டருளிய தேவற்கு முடிகொண்ட 
சோழ ஆவூர்நாட்டு வேளான்‌ தரு 


2 வாலக்கோயில்‌ தெற்றிபான்‌ திருச்சிற்றம்பலமூவேன்‌. த 
்‌ வேளான்‌ 
இரவை ஸந்திக்கு வைத்த விளக்கொன்றுக்குக்‌ 
கொண்ட காசு ஒன்றே மூன்று மாவுக்கும்‌ 


அடுத்த பக்கத்திலுள்ள படங்கள்‌ : ௮ 
1. சந்திர சேகரர்‌ (செப்புத்‌ திருமேனி) 
2. ஆடவல்லான்‌ ( Sy ) 


276 


3 பொலிசையால்‌ சந்திராதித்சவற்‌ எரிக்கக்‌ கட வதாகக்‌ 
கொண்டோம்‌ இக்கோயிலில்‌ சிவப்பிராமணன்‌ 
மாறடிகள்‌ 
புறம்பிய(ன்‌) ஆன சோழகேரளபட்டனும்‌ 


4 தம்பிமாரும்‌ இதுபந்மா ஹேஸ்வர ரக்ஷ, 


௨ 


இரண்டாம்‌ கோபுரத்து இடப்பக்க பிடம்‌--விக்கிரம 
சோழனின்‌ 19ஆவது ஆண்டு (கி.பி. 1121-69 ௦11906. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ பூமாது புணர புவிமாது வளர நாமாது 
விளங்க ஜயமாது 
விரும்பத்‌ தந்திரு பாதமலர்‌ மன்னவர்‌ சூட மன்னிய 
உரிமையில்‌ 
2 மணிமுடிசூடி செங்கோல்‌ திசைதொறும்‌ வளர்ப்ப 
வெங்கலி நீக்கி 
மெய்யறந்‌ தழைப்பக்‌ கலிங்கமிரியக்‌ கடமாலை 
நடாத்தி 
வலங்கொளாழி வரையாழி திரிய 
3 இருசுடரளவும்‌ ஒருகுடை நிழற்றசெம்பொன்வீரஸிங்ஹா 
ஸனத்து திரிபுவனமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்‌ 
தருளிய 
கோப்பரகேசரிபன்மரான திரிபுவனச்‌ சக்கர 
வர்த்திகள்‌ 
ஸ்ரீவிகரெமசோழ தேவற்க்கு யாண்டு 13வது 
மிலாடான 
ஜனநாத வளநாட்டு பரனூர்‌ கூற்றத்து 
4 பிரம்மதேயம்‌ இறையாநரையூரான ஸ்ரீசோழகேரளச்‌ 
சதுப்பேதி 


117 


மங்கலத்து ஊர்பாகங்கொண்டருளின தேவர்‌ 
கோயிலில்‌ 
ஸ்தாநபதிகள்‌ சிவப்பிராமணரோம்‌ இத்தேவர்‌ 
கோயிலிற்‌ 
பிடிலிகைவ்‌ வரியால்‌ நாங்கள்‌ 
சைக்கொள்ளகி கடவனத்துக்கு உள்வரியுஞ்‌... 
ய அரைக்காலுட்பட்ட 


5 பொன்னும்‌ திரம்‌(பை ஒன்றும்‌ தூணி உட்ப்பட்ட 
அரிசியும்‌ 
நெல்‌ இருதூணிப்‌ பதக்கும்‌ நெய்‌ எண்ணை நாநாழி 
உட்பட்டதும்‌ அடைக்காயமுது பாக்கு இருநூறு 
உட்ப்பட்டதும்‌ இலையமுது நாலுபற்று 
உட்ப்பட்டதும்‌ 
கறியமுது இரண்டு நிறை உட்ப்பட்டதும்‌ 


6 தயிரமுதும்‌ திருக்கொடியும்‌ திருச்சான்‌ தாடலும்‌ 
உத்திரமும்‌ 
ஆகஇத்தனையும்‌ கைக்கொண்டு செய்யக்கடவா 
நிமந்தம்‌ சிறுகாலை ஸந்திக்கு வி ..ஸ்வரப்பிள்ளைக்கு 
அரிசி இருநாழியும்‌ கூத்தாடு தேவர்க்கு அரிசி 
நாநாழியும்‌ பிராட்டியார்க்கு அரிச இருநாழியும்‌ 
தவர்க்கு அரிச இருநாழியும்‌ 


7 ஆக அரிசி பதின்நாழியும்‌ கறிஇரண்டும்‌ மிளகு உப்பும்‌ 
நெய்யமுது தயிரமுதும்‌ பாக்கமுதும்‌ இருபதும்‌ ஆக 
ம்‌ இத்தனையும்‌ ஸந்திராதித்தவற்‌ செலுத்தக்‌ 
ல்‌ கடவோமானோம்‌ 
இத்தேவர்‌ கோயிலில்‌ சி வப்பிராமணரோம்‌ 
ப(ன்‌) மாஹேஸ்வர ரகை. 


61 


இரண்டாம்‌ கோபுரத்து வலப்பகசச்‌ சுவர்‌--விக்கிரம 


சோழனின்‌ 17 ஆவது ஆண்டு (கி.பி. 1136)—166 ௦1 1906. 


1 ஸ்வஸ்‌திஸ்ரீ விக்ரமசோழவேதற்கு யாண்டு 17ஆவது 


ro 


மிலாடாகிய ஜனநாத வளநாட்டு பரனூர்‌ 
கூற்றத்து 
பிரம்மதேய( ம்‌) இறையானரையூரான ஸ்ரீசோழ 
கேரள 
சதுவ்வேதிமங்லகத்து வூர்பாகங்‌ கொண்டதேவர்‌ 


கோயிலில்‌ திருப்பள்ளிஅறை ஆள்‌ உடையாள்‌ 
திருநாயற்றுக்‌ 


இழமைதோறும்‌ புறம்பே எழுன்தருளித்‌ திருச்சாழல்‌ - 


கேட்டருளி அமுது செ(ய்‌)து அருளி கோயிலைச்‌ 
சூழல்‌ எழுன்‌ தருளி மேலே எழுந்தருளுகைக்கு 
அற்றை நாளுக்கு வேண்டும்‌ அழிவுக்கு 
(அமுதுக்கு?) திரு... 
நாயற்றுக்கிழமை ஒன்றுக்கு தி 


ருவமுது அரிசி முக்குறுணிக்கு நெல்லு எழுகுறுணி 
நாநாழியும்‌ கறி ௮முதுக்கு நெல்லு நாநாழியும்‌ 
நெய்யமுது உழக்குக்கு நெல்லு குறுணியும்‌ தையிர்‌ 
அமுது இருநாழிககு நெல்லு நாநாழியும்‌ மிளக்கு 
அமுது ஒரு பிடிக்கு நெல்லுக்கு முன்‌ நாழியும்‌ 
உப்பமுது உரிச்கு நெல்லு இருநாழியும்‌ 
அடைக்காயமுது பத்துக்கு இலை அமுது இருபதுக்கு 
நெல்லு எழுநாழி 


யும்‌ ருவிளக்‌(குகிகெண்ணை நாழிக்கு நெல்லுத்‌ 
தூணியும்‌ 


119 


அக நாள்‌ ஒன்றுக்கு நெல்லுக்கலநே முக்குறுணி 
ஆக இப்படி சந்திராதித்தவற்‌ செல்லக்‌ கடவதாக 
இன்‌ நிமந்தம்‌ செல்கைக்கு தறை உடையான்‌ 
விச்சாதிரன்‌ சகாயநாந விஞ்சிராயன்‌ இவ்வூர்‌ 
பார்கவன்‌ யந்தெழுத்தி ஸ்ரீகவிரதேவனும்‌ இவன்‌ 
தம்பியனாஞ்‌ செழுத்த திருமழபாடியும்‌ 


6 இவ்விருவர்‌ பக்கல்லும்‌ விலை கொண்டுவிட்ட சோழ 
கேரள 
நல்லூர்க்கு 8ழ்பாக்கெல்லை இத்தேவர்‌ தேவதானம்‌ 
நல்‌அரைசூர்‌ எல்லை(க்கு) மேக்கும்‌ பிடாகை 
சிறுபாக்கத்து எவ்லைக்கு மேக்கும்‌ தென்பாக்கெல்லை 
ஊரிநின்றும்‌ குமாரமங்கலத்திற்குப்‌ போந 
வழிக்கு வடக்கும்‌ மேல்பாக்கெல்லை இத்தேவர்‌ 
தேவதாநங்களுக்கு இழக்கும்‌ வடபாக்கெல்லை 
இத்தேவர்‌ தேவதானத்து தெக்கும்‌ 


7 ஆக இசைத்த பெருநாங்கெல்லையுள்‌ அகப்பட்ட ஏரியும்‌ 
நன்செயும்‌ புன்செயும்‌ ஆ(க) இத்தனையும்‌ தேவர்‌ 
இருநாமத்‌ திலே விலை கொண்டு இத்தந்மம்‌ ஸந்திரா 
தித்தவற்‌ ஸ்ரீகார்யம்‌ செய்வார்‌ முதல்‌ இட 
கைக்கொண்டு ஸ்ரீபண்டாரத்திலே அளந்து விட 
இ(வ்வாறு) செல்லக்‌ கடவுவதாக கல்வெட்டிவித்தேன்‌ 
தறைஉடையான்‌ விச்சாதிரன்‌ சக(ர)யநாந 
விஞ்சியராயநேன்‌ இதுபன்மாஹேஸ்வர ரகைஷ, 


6 


முதற்பிரகாரத்து கிழக்குச்‌ சுவர்‌ - இரண்டாம்‌ 


குலோத்துங்க சோழனின்‌ 9 ஆவது ஆண்டு (கி.பி. 1142) 
—128 of 1906 


குறிப்பு: அறச்‌ செயல்களை ஏற்றுக்‌ கொண்ட பட்டர்‌ 


களின்‌ பெயர்களைக்‌ கருத்திற்‌ கொண்டு, 22, 23 ஆம்‌ எண்‌ 
களுள்ள கல்வெட்டுகளை, இரண்டாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
காலத்தனவாக முடிவு செய்துள்ளேன்‌. 


| 


ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சோழதேவற்குயாண்டு 9ஆவது 
ரிஷப நா 


யற்று உடையாரூர்பாகங்கொண்டருளிய நா(யநாரர்கு 
திருமுனைப்பாடி பேரீங்கூர்‌ (கலைவந்‌ நகர்‌ 

வன்‌ துணையர்‌ மூவான்‌ கைய்‌உரொளி இட்டத்‌ 
திருக்குத்தி விளக்கு 1 இத்திருக்குத்தி விளக்கிலே 

சந்திராதித்தவற்‌ செலுத்துவுதாக வைத்த ஸந்தி 


விளக்கு [க்கு 
பொலிசையாலே எரிப்பிதாக 


கைக்கொண்ட காசு 120 இக்காசு நூற்றிருபதும்‌ 
இக்கைய்‌உரொனி பக்கலே கை 


க்கொண்டு இந்நாயநார்‌ கோயிலில்‌ அறுபதுவட்டத்து 


காணி 
உடையநாளே தலைச்செ 


ட்மாடாக இஸந்திவிளக்கு செலுத்துவேநாக சை 
(கொ)ண்டேன்‌ குலோத்துங்கபட்டநே 


ன்‌ இது சந்‌திராதித்தவற்‌ பந்மாகேஸ்வர ரை, 


3) 


முதற்பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ இரண்டாம்‌ 
குலோத்துங்க சோழனின்‌ 11ஆவது ஆண்டு (கி.பி. 1144) 
—477 of 1987—58. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரீபுவநச்சக்கரவர் த்தி ரீகுலோத்துங்கசோழ 
தேவற்குயாண்டு 11 ஆவது இறைவாநரையூரான 
ஸ்ரீசோழ கேரள சதுர்வேதிமங்கலத்து உடையார்‌ 
ஊர்பாகங்கொண்டருளிய நாயனார்‌ கோயிவில்‌ 
ஸ்தாநபதி சிவப்பிராமணன்‌ வரதநாரணக்க 

2 ரியான்‌ நித்தகல்லியாணிப்பட்டந்‌ என்மகன்நம்பி ஹரிதவ 
க்ஷணன்தேவன்‌ பக்கல்நாங்கள்‌ இன்னாயநார்‌ 
கோயிலுக்கே சந்திவிளக்கு எரிப்போமாக கைகொண் 
டகாசு முப்பதும்‌ கொண்டு ஸந்திரா 


3 தித்தவற்‌ செலுத்தக்‌ கடவோமாக... கைக்கொண்டோம்‌ 
பந்மகேஸ்வர ரக்ஷை, 


2d 


இரண்டாம்‌ கோபுரத்து சுவர்‌ - இரண்டாம்‌ 
இராசராச சோழனின்‌ 6ஆவது ஆண்டு (கி.பி. 1162) 
166 of 1908, 


1 ஸ்வஸ்திஸ்ரீ பூமருவிய திருமாதும்‌ புவிமாதும்‌ 
ஜெயமாது(ம்‌)நா 
2 மருவிய கலைமாதும்‌ புகழ்மாது(ம்‌) நயந்து புல்க 
அருமறை விதிநெறி 
3 தெறியதைத்துத்‌ தழைப்ப வருமுறை 
உரிமையில்‌ மணிமுடி. கு 


18 


192 


டி. இங்கள்‌ வெண்குடை த்‌ திசைக்களு 
றெட்டுந்தங்கு தறிக்கூட 
ந்தாநெந விளங்க கருங்கலிப்‌ பட்டியைச்‌ செங்கோ 
ல்துரப்ப பொருங்கதிராழி புவிவளர்ந்துடந்‌ வர வில்லவி 
ரிரட்டர்‌ மீநவர்‌ சிங்கணர்‌ ப(ல்‌)லவர்‌ முதலியர்‌ 
பார்த்‌) திவர்‌ பணி 
ய எண்ணருங்கற்பம்‌ மண்ணகம்‌ புணர்ந்து செம்பொந்வீர 
ஸிம்ஹாஸநத்து அவநி முழுதுடையாளொடும்‌ 
வீற்றிருந்தருளிய 
கோப்பரகேஸரிபந்மராந இரிபுவநச்சக்கரவர்த்திகள்‌ 
ஸ்ரீராஜ ராஜ தேவ 
ற்குயாண்டு 6 வது மலாடாந ஜநநாத வளநாட்டு 
பரனூற்‌ கூற்றத்துப்‌ பிர 
ம்மதேயம்‌ இறையாநரையூராந ஸ்ரீசோழ கேரளச்சது 
வேதிமங்கலத்து ஊர்பாகங்கொண்டருளிய 
மஹாதேவற்கு கூட 
லூராளப்பிறந்தாந்‌ மோகநாந ராஜராஜக்‌ 
காடவராயநேந்‌ இந்தா 
யநார்‌ தேவதாநம்‌ பருந்தலாந மலைய விச்சாதிரி 
நல்லூரில்‌ எங்க 
பெருந்பெரும்பாடி காவல்‌ சிறுபாடிகாவல்‌ தறி 
இறை தட்டா 
ரப்பாட்ட மந்தராயம்‌ தரவிநியோகங்களுமற்றுமிந்‌ 
நாயநார்‌ தே 
வதாநங்களில்‌ எந்பெறுந்‌ பெரும்பாடிக்காவல்‌ 
சிறுபாடிக்காவலந்தரா 


ர. 


19 
20 


21 


22 


23 


24 


25 


193 


யம்‌ தரவிநியோகங்களும்‌ எப்பேர்பட்ட எவைத்‌ தேவைமு 


ற்றும்‌ இந்நாயநார்க்கு ஆறாவது முதல்‌ புரட்டாதி 
திருவோணத்தி 


ருநாளெழுந்தரூளக்‌ கடவதாகக்‌ 
குடுத்துக்கல்வெட்டுவித்தேந்‌ 


கூடலூராளப்‌ பிறந்தாந்‌ மோகநாந நாலுதிக்கும்‌ 
வெந்ற ராஜரா 


ஜக்காடவராயநேந்‌ இ(த்‌)தன்மம்‌ அழிவு செய்வார்‌ 
வல்லவரை 


யந்‌ ஸத்யம்‌ தங்களம்மைக்குத்‌ தாநே மணவாளந்‌ 


இது சந்திரா 
இத்தவற்‌ பந்மாஹேஸ்வர ரக்ஷை ௨, 


[2] 


இரண்டாம்‌ கோபுரத்து இடப்பக்கக்‌ குமுதப்‌ 


படை--இராண்டாம்‌ இராசராசசோ ழனின்‌ ஆவது ஆண்டு 
(கி.பி. 7759)--/70 ௦1 1906. 


l 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமருவிய தருமாதும்‌ புவிமாதும்‌ ஜெயமாதும்‌ 
நாமருவிய 
கலைமாதும்‌ புகழ்மாதும்‌ நயந்து புல்க அருமறை 
விதிநெறி 
யனைத்துந்தழைப்ப வருமுறைஉரிமை மணிமுடிகுடித்‌ 
இங்கள்‌ வெண்குடைத்‌ இசைக்களிறெட்டுந்தங்கு 
தநிகி கூட 


2 ந்தாநெந விளங்கக்‌ கறாங்கலிப்‌ பட்டியைச்‌ செங்கோல்‌ 


துரப்ப 
பொருங்கதிராழி புவிவளர்துடந்வர வில்லவரிரட்டர்‌ 


124 


மீநவா்‌ சிஙிகணர்‌ பல்லவர்‌ முதலியர்‌ 

பார்த்திவர்‌ பணிய 
எண்ணருங்‌ கற்பம்‌ மண்ணகம்‌ புணர்ந்து செம்பொன்‌ 
வீரஸிம்ஹாஸநத்துப்‌ புவந முழுதுடையா ளொ 


3 டும்‌ வீற்றிருந்தருளிய கோப்பரகேஸரிபந்மராநதிரிபுவநச்‌ 


4 


சக்கவத்திகள்‌ ஸ்ரீராஜராஓ தேவற்‌(கு)யாண்டு 
ஆறுவது 
மிலாடான ஜநநாத வளநாட்டு பரநூர்க்‌ கூற்றத்து 
பிரம்மதேயம்‌ (இ)றையாநரையூராந ஸ்ரீசோழ 
கேரளச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து ஊர்பாகங்‌ கொண்டருளிய 


மஹாதேவர்கோயிலில்‌ திருமாளிகைசெய்வித்தான்‌ கூடல்‌ 
ஆளப்பிறந்தால்‌ மோகநாந இராஜராஜக்‌ 

காடவராயன்‌ 

நாலுதிக்கும்‌ வென்றான்‌ இது பன்மஹேஸ்வர கை, 


26 


எ லவானகுூருக்கு அண்மையில்‌ உள்ள பரிந்தல்‌ 


என்னும்‌ சிற்றூர்‌- ஊரின்‌ ஈடுவிடத்தே அமைந்த சந்திக்கல்‌ 
என்னும்‌ கற்பலகை--இரண்டாம்‌ இராசராச சோழனின்‌ 
7 ஆவது ஆண்டு (கி.பி. 1158) - 364 ௦1799738. 


ச்ம்‌. பட முடம்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீதிரிபுவநச்‌ சக்கவத்திகள்‌ 
ராஜராஜதேவற்கு யாண்டு 7வது ௨ 

டையார்‌ வூர்‌ பாகங்கொண்ட ருளிய னாய 

ர்க்கு இளியூர்‌ மலையமாந்‌ பெரிய உடையா(ன்‌) நி 
ரேற்ருநாத ராஜராஜ மலையகுல ரா 


126 


யநேன்‌ இநாயநார்கு நித்த நிமந்ததுக்கு கல்‌ 
வெட்டி குடுத்த பரிசாவது இந்நாயநார்‌ தேவ 
தாநங்கள்‌ பருந்தலாந மலையவிச்சாதி 
ரிநல்லூரில்‌ நான்கெல்லையுப்பட்ட நன்‌ 

செய்‌ புஞ்செயால்‌ வந்த பெரும்பாடிக்கா 
வல்‌ சிறுபாடிக்காவலும்‌ தரஇரையி 
ட்டாக...பாட்டமும்‌...(ஆ)யங்களும்‌ எப்பேர்பட்ட ஆ 
யங்களும்‌ இந்நாள்‌ முதல்‌ நாயநார்கு 
விட்டேன்‌ இராஜராஜ மலையகுலரா 

யனேன்‌ இத்தன்மம்‌ அழிவு செய்வா 

ந்‌ தங்களம்மைக்‌ 

குத்‌ தாநே மிணாள 

ன்‌ வல்லவரையன்‌ ஸத்யம்‌ கெங்கையி 

டைக்‌ குமரியிடைச்‌ 


செய்தார்‌ செய்த பாவங்கொள்வார்‌. 


al 


எலவானாசூர்‌ சிவன்‌ கோயில்‌ முதற்பிரகாரத்து மேற்‌ 


குச்‌ சுவர்‌- இரண்டாம்‌ இராசராச சோழனின்‌ ஆவது 
ஆண்டு (கி.பி. 1154) -474 ௦1 1937-95. 


1 


2 


ஸ்வஸதிஸ்ரீ பூமருவிய திருமாதும்‌ புவிமாதும்‌ ஜெயமாதும்‌ 
நாமருவிய க 

லைமாதும்‌ புகழ்மாதும்‌ நயந்து புல்க அருமறை விதியில்‌ 
நெறியனைத்தும்‌ 


126 


தழைப்ப வருமுறை உரிமையில்‌ மணிமுடி சூடித்திங்கள்‌ 
வெண்குடைத்‌ தி 

சைக்களிரெட்டும்‌ தங்கு தனிக்கூடந்‌ தானென விளங்கிக்‌ 
கருங்கலிப்‌ பட்டிகை 

செற்கோல்துரப்‌  பொருங்கதிராழி புவி வளர்ந்துடன்‌ 

வர 

பல்லவர்‌ இரட்டர்‌ மீன 

வர்சில்கணர்‌ பல்லவர்னுதலிகள்‌ பாத்திவர்‌ பணிய 
எண்ணருங்‌ கற்பக மண்ணகம்‌ புணர்‌ 

ந்து புவநமுழுதுடை (யா)ள்ளொடும்‌ வீற்றிருந்தருளிய 
கோப்பரகேசரிவந்மராந திரிபுவநசக்க 

ரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்கு யாண்டு 8ஆவது 
மலாடாந ஜெநநாத வளநாட்டுப்‌ பரனூற்‌ 

கூற்றத்து பிரமதேயம்‌ இறைவாநரையூரான ஸ்ரீசோழ 
கே(ர)ளச்சதுற்பேதி மங்க 

லத்து ஊர்பாகங்கொண்டருளின மகாதேவர்‌ கோயிலில்‌ 
இருக்கல்‌ சார்த்தும்‌ முன்‌ 

பில்ஏழிசைமோகன்‌ திருமண்டவமும்‌ இருக்கல்‌ 
சார்த்தும்‌ செய்வித்தாந்‌ விருதரா 

ஐ பயங்கர வளநாட்டு மேற்காநாட்டு பிரமதேயம்‌ 
உறுமூரான சோழ பாண்டியச்சது 

வேதிமங்கலத்து காணி உடைகூடலூர்‌ ஆளப்பிறந்தான்‌ 
ஏழிசை மோகன்‌. நான 

குலோத்துங்க சோழக்‌ காடவராயநேன்‌ செய்வித்தது. 


28 


இரண்டாம்‌ கோபுரத்து வலப்பக்கச்‌ சுவர்‌ இரண்‌ 


டாம்‌ இராசராச சோழனின்‌ 18ஆவது ஆண்டு (கி.பி. 
1169) 168 of 1906. 


1 
7 
3 
4 
5 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமருவிய திருமாதும்‌ புவிமாதும்‌ ஜெயமா 
தும்‌ நாமருவிய கலைமாதும்‌ புகழ்‌ மாதும்‌ நயந்து பு 
ல்கஅருமறை விதியி நெறியனைத்துந்‌ தழைப்ப வருமு 
றை உரிமையில்‌ மணிமுடிசூடி திங்கள்‌ வெண்குடை 


த்‌ திசைச்களுறெட்டும்‌ தங்கு தநிகூடம்‌ தாநென 
விளங்கக்‌ கருங்கலிப்‌ பட்டியைச்‌ செங்கோல்‌ 
துரப்ப பொருங்கதிராழி புவிவளர்ந்துடன்‌ வரவில்ல 
வரிரட்டர்‌ மீநவர்‌ சிங்கணர்‌ பல்லவ முதலியர்‌ 
பார்த்திவர்‌ 
பணிய எண்‌(ண)ருங்‌ கற்பம்‌ மண்ணகம்‌ புண(ரிந்து 
செம்பொற்‌ வீரஸிங்ஹாஸநத்து புவநமுழுதுடை 
யாளொடு 


ம்‌ வீற்றிருந்தருளிய கோப்பர கேசரிபந்மரானதிரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவர்க்கு யாண்டு 
13 வது (நா)ள்‌ 181 நால்‌ ஆயிரத்தளியிற்‌ கோயிலில்‌ 
உள்ளா 

லைஆட்டத்து வெளியில்‌ பல்லவராயன்‌ மண்டபத்து 
எழுந்தருளியிருக்கக்‌ கிளியூர்‌ மலையமான்‌ பெரிய 
உடையான்நிரேற்றானான ராஜராஜ மலையகுலராயன்‌ 
திருவடித்‌ 

தொழுது விண்ணப்பஞ்‌ செய்யத்‌ திருவாய்‌ 

மொழிந்தருளினபடி 

மலாடான ஜனனாதவளநாட்டுப்‌ பரநூர்‌ கூற்றத்து 
இறையாநரையூரான ஸ்ரீசோழ கேரளச்‌ சதுர்வே 


220 


10 திமங்கலத்து உடையார்‌ ஊர்பாகங்‌ கொண்டருளிந 
மஹாதேவற்கு வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு 
இறுப்பதாக 
இவ்வூர்‌ பிடாகை அரும்புலிப்பாடியினும்‌ நல்லர 
சூரினும்‌ நெ 


11 டுமாநாரினும்‌ மலையனூரினும்‌ நீர்‌ நிலத்து இதேவர்‌ 
ஊர்‌(க்‌) கழிறையிலியாய்‌ வரு நிலமுட்படப்‌ 
பழம்பெயரும்‌ 
முன்நிறை கட்டினபடியுற்‌ தவிர்த்து யாண்டு 13வது 
முதல்‌ 


(தேவதான இ)றையிலியாய்‌ வேறுபிரிந்த ராஜராஜ 
மங்கலம்‌ 
நீர்நிலம்‌ 20 வேலிக்கு யாண்டு 13வது முதல்‌ வேலி 
1ச்கு நெல்‌ 80 கலமாக இறைகட்டின நெல்‌ 
யாண்டு 13வது முதல்‌ தேவ 


— 
~~ 


13 (தான இறையி)லியாய்‌ வேறு பிரிந்தமைக்கு இவை 
ஸ்ரீகாண 
நாயகம்‌ பழைய நூருடையானெழுத்து இவை 
புரவரி ஸ்ரீகாண நாயகம்‌ பனையூருடையாநெழுத்து- 
இதிற்‌ குறை வடக்டிற்றிண்ணை 


14 புரவுரி ஸ்ீகாணநாயகம்‌ இளங்குடையாநெழுத்து 
(ஸ்ரீசாணகநா) யகம்பாரணை நிலனூர்‌ 
கிழவநெமுத்து இவை நிகரிலிசோழப்‌ பல்லவ 


15 ராயன்‌ எழுத்து இவை புரவுவரி ஸ்ரீகாணத்து 
முகவெட்டி...புரவுவரி 
ஸ்ரீகாணத்து முகவெட்டி முழைநகருடையா 
னெழுத்‌ 


1 இதன்‌ சதொடர்ச்சி வடக்குத்‌ திண்ணையில்‌ உள்ளது. 


(ச. 


129 


16 துஇவை புரவுவரி ஸ்ரீகாணத்துமுகவெட்டி கொற்றமநிகல 
முடையான்‌ (எழுத்து இவை) இலாடத்தரய 
னெழுத்து இவை ராஜராஜ விழுப்பரய னெழுத்து 

17 இவை தொண்டைமானெழுத்து இவை வேசாலிப்‌ 

பேரரயன்‌ 
எழுத்து இவை திறாமந்திர ஓலை இராஜேந்திரசிங்க 
மூவேந்தவேளான்‌ (எழுத்து) இவை குருகுலராயன்‌ 

18 எழுத்து இவை நுளம்பராயனெழுத்து... இந்த 
மலையநூரான ராஜராஜ மங்கலம்‌ இது 
சந்திராதித்தவற்கு பன்மாஹேஸ்வர ரக்ஷ, 


29 


எலவானாகுருக்கு அண்மையில்‌ இருக்கும்‌ பூ.மலையனூர்‌ 
என்னும்‌ சிற்றூரில்‌ உள்ள ஐயனார்‌ கோயில்‌ பாறை 
இரண்டாம்‌ இராசராச சோழனின்‌ 18ஆவது ஆண்டு 
(கி.பி. 1159)- 367 ௦1 1937-88. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்கவத்தி 

கள்‌ ்ரீராஜராஜ தேவற்கு யாண்‌ 

டு 13 ஆவது இரையா நரையூராந 

சோழ கேரள சதுபேதிமங்கல 

த்து உடையார்‌ ஊர்பாகங்கொண்டறா 
ளியதேவற்கு இவ்வூர்‌ 8ழ்பிடாகை இ(ம்‌) 
மலையனூராந ராஜராஜ மங்கல 

த்து பொருநாந்கெல்லையுளகப்பட்ட நந்‌ 


௦௮.௫௯ ப வங 


செயுஞ்‌ செருமுற்றி உ௰(20) மாஎப்பர்‌ 
வ-9 


10 
11 
12 
13 
14 
15 


130 


பட்ட கடமையும்‌ சில்வரி பெரு 

வரி முற்றும்‌(ம்‌) இ(வ)வூர்‌ பாகங்கொண்ட 
தேவற்க்கே இறுப்பதாகக்‌ குடி 

நீங்கா தேவதாநமாக திருவா 

இது பந்மாஹேஸ்வ 

ர ரகைஷ, 


30 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயில்‌ முதற்‌ பிரகாரத்துத்‌ 


தெற்குச்‌ சுவர்‌ இரண்டாம்‌ இராசராச சோழனின்‌ 14ஆவது 
ஆண்டு. (கி.பி 1160)-184 ௦1 1906--இக்கல்வெட்டின்‌ 
இறுதிப்‌ பகுதி சிதைந்து விட்டது. 


12 கேர ௪௭ ய. - யு மம 


— 
[ 


ll 


p= 
ப 


ஸ்வஸ்திஸ்ரீ இராஜராஜ தேவற்கு யாண்டு 

14வது ஆடி மாஸத்து திருமுனைப்பாடி நாட்‌ 

டு பரண்டையூர்‌ மங்கலங்கிழ (வன்ம)கன்‌ ஐ(ம்‌)பொ 
ழிலிராமநேந்‌ உடையார்‌ ஊர்பாகங்கொ 
ண்டருளிய நாயநாற்க்கு இம்மாஸம்‌ முதல்‌ 

நித்தம்‌ ஒரு ஸந்தி விளக்கு மலைமேலே இரவை 
ஸத்தி எரி(க்‌)க கடவதாக இந்நாயநார்‌ கோயிலில்‌ ஸ்தா 
தபதி சிவப்பிராமணந்‌ கெளசிகந்‌ வைரமே 

கந்‌ கருமாணிக்கமாநப்‌ பரசமைய கோளரிபட்டந்‌ 
பக்கல்‌ குடுத்த காசு 16க்கு இம்மாஸ முதல்‌ திங்‌ 

கள்‌ எட்டுமாக்காசு பொலிசை பொலிய 


ப்‌ பெறுவதாகவும்‌ இப்பொலிசை 


14 
15 


131 


'கீகாசுக்கு இத்திருவிளக்றா எரிவுதாக இக்‌ 


கோயிலில்‌ அறுபது வட்டத்து இப்‌ 
பரசமைய கோளரிபட்டந்‌ தானு 
டையகாணி நாளேய்‌ தலைச்செய்‌ மாடா(க])... 


81 


முதற்பிரகாரத்துத்‌ தெற்குச்‌ சுவர்‌-- இரண்டாம்‌ இராச 


ராசசோழனின்‌ 16 ஆவது ஆண்டு (கி.பி. 7767)-740 ௦1 
1906. 


1 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமருவிய திருமாதும்‌ புவிமாதுஞ்‌ ஜயமாதும்‌ 
நாமருவி 

யகலைமாதும்‌ புகழ்மாது(ம்‌) புல்க அருமறை விதிநெறி 
யனைத்துந்‌ தழை 

ப்ப வருமுறை உரிமையிற்‌ மணிமுடிகுடி திங்கள்‌ 

வெண்குடை 

திசைக்களிறெட்டு தங்கு (தனிக்கூடந்‌)தானென 
விளங்க கருங்கலி 

ப்பட்டியை செங்கோல்‌ துரப்ப பொருங்கதிராழி 
புவிவளந்துடந்வர வில்லவரிரட்‌ 

டர்மீநவர்‌ சங்கணர்‌ பல்லவர்‌ நுதலியர்‌ பாத்திவர்பணிய 
எண்ணருங்‌ கற்ப மண்ணகம்‌ பு 

ணரச்‌ செம்பொந்‌ வீரஸிம்காஸதத்து புவநமுழுதுடையா 
ளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோ 

ப்பரகேஸரிவந்மராந திரிபுவநச்‌ சக்கரவரீத்திகள்‌ 
ஸ்ரீராஜராஜ தேவற்கு யாண்டு 15வது மீந 


20 


21 


132 


நாயற்று பூர்வபக்ஷத்து பந்தமியும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ 
பெற்ற மகஸிஷத்தி நாள்‌ மலா 
டான ஜனநாத வளநாட்டு பரனூர்‌ கூற்றத்து 
பிரமதேயம்‌ இறையானரையூரான ஸ்ரீ 
சோழ கேரள சதுபேதிமங்கலத்து உடையார்‌ ஊர்பாகங்‌ 
கொண்டருளின நாயனாற்கு தி 
ருத்துறையூர்‌ ஏசனுடையாந்‌ உடையாந்‌ சூரநாயகநாத 
நானூற்றுவ பல்லவரைய(னேன்‌) 
நாயநார்கு சந்திராதித்தவற்‌ செல்ல கடவதாக செய்த 
தம்மமாவது திருப்பங்குநித்‌ இருநாள்‌ திரு 
வேட்டைக்கும்‌ தத்யத்து(க்‌)கும்‌ புர(ட்டாதி திருநாள்‌ 
இருவேட்டைக்கும்‌ தத்யத்துக்கும்‌ திருமார்கழி 
திருவாதி 
ரைதித்யத்துக்கும்‌ ஆகடுவை அஞ்சுக்கும்நாள்‌ ஒந்று(க்கு 
திருவமுது ஊர்பாகங்‌ கொண்டார்‌ மரக்காலா 
ல்‌அரிசிதூணி பதக்கும்‌ கறியமுது நிறைஜந்றும்‌ உப்பமுது 
உரியும்‌ மிளகமுது ஆழாக்கும்‌ நெய்யமுது 
உரியும்‌ தயிரமுது இருநாழியும்‌ அடைக்காயமுது பாக்கு 
நாற்பதும்‌ இலையமுது பற்று ஒந்றும்‌ ஆகநாள்‌ 
அஞ்சுக்கரிி இருகலநேய்‌ தூணிபதக்கும்‌ கறியமுது 
நிறை அஞ்சும்‌ உப்பமுது இருநாழி உரியும்‌ மிளகமு 
துஉரி ஆழாக்கும்‌ நெய்யமுது இருநாழி உரியும்‌ தயிரமுது 
பதிநாழியும்‌ அடைக்காயமுதுபாக்கு இருநூறும்‌இலை 
அமுதுபற்றுஅஞ்சும்‌ ஆகஇத்தனையும்‌ தாமங்குட்‌ i 
. 6 குட்டதுதித்ய 
மண்டவத்திலே அமுது செய்தருளக்‌ கடவ ட்டன 
தாககொண்டு விட்ட நிலமாவதுஇவூர்‌ மேல்‌ டாகை 
விக்கரச்சிமங்கலத்து கெளசிகந்‌ ஸ்ரீகண்ட 


22 


23 


24 


25 


26 


183 
ன்ஸ்ரீகாரிமாறந்‌ பக்கல்கொண்ட காஞ்சரஞ்‌ செய்யும்‌ 
கிணறுகளும்‌ நிலைபெருஞ்‌ செய்யில்‌ மேற்கடை 
யபாதியும்‌ இந்நிலத்தில்‌ நாறுகால்களும்‌ நின்மலன்‌ 
காலுக்கு வடக்கி(ல்‌) நத்தமும்‌ தோட்டமும்‌ இவை 
ச்லெ கணறுகளும்‌ பயந்மரங்களுமாக இத்தநையும்‌ 
இயம்ம(ம்‌) சந்திராதித்தவற்‌ செல்ல(க்‌) கட 
வதாக கொண்டு விட்டாந்‌ ஏமசநுடையாந்‌ உடையாந்‌ 
சூரநாயகநாந நாநூற்று(வப)ல்ல வரையந்‌ 
இதுபந்மாகேஸ்வரர்‌ ரகைஷ. 


22 


முதற்பிரகாரத்துத்‌ தெற்குச்‌ சுவர்‌ இரண்டாம்‌ இராச 


ராச சோழனின்‌ 15 ஆவது ஆண்டு (கி.பி, 1161)—137 of 
1906. 


1 


ovo ல aM & டே. 


| ம்ம்‌ 
க 5 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமருவிய திருமாதும்‌ புவிமாது 

ம்‌ ஜயமாதும்‌ நாமருவிய கலைமாதும்‌ 
புகழ்மாதும்‌ நயந்து புல்க அருமறை 

விதிநெறி யநைத்துந்‌ தழைப்ப வருமு 

றை உரிமையில்‌ மணிமுடி சூட திங்கள்‌ 
வெண்குடை திசைகளிரெட்டுன்‌ தங்கு 
தநிக்கூடன்‌ தாநெந விளங்க (கருங்கலி)ப்ப 
ட்டியைச்‌ செங்கோல்‌ (துரப்ப பொ)ருங்கதி 
ராழி புவி வளர்துடந்வர வில்லவ ரிரட்டர்‌ மீந 
மீநவர்‌ சிங்கணர்‌ பல்லவர்‌ நுதலியர்‌ பார்த்‌ (த) 
வர்‌ பணிய எண்ணருங்‌ கற்ப மண்ணகம்‌ புணர்ந்து 


செம்பொற்‌ வீரஸிம்ஹாஸதத்து வீற்றிருந்தரு 


134 


ளிய கோப்பர கேஸரிவந்மராந திரிபுவநச்சகீகரவர்த்‌ 
திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவற்கு யா(ண்‌)டு 15 வது மே 
ஷி நாயற்று பூருவ பக்ஷத்து அஷ்டு (மி]யும்‌ புதந்‌ 9 
மமையும்‌ பெற்ற பூசத்தி நாள்‌ மலாடாந ஜநநாய 
வளநாட்டு பரநூர்‌ கூற்றத்து பிரமதேயம்‌ யிறையா 
நரையூராந ஸ்ரீசோழகரளச்சதுபேதி மங்கல (த்து) 
உடையார்‌ ஊரிபாகங்கொண்டருளிய நாயநாற்கு கி 
ளியூர்‌ மலை (ய)மாந்‌ பெரி (ய) யுடையாந்‌ சூரியதேவநாற 
சோளேந்தரசிங்க மலையகுலராயந்‌ செய்த தன்மமாவதுதி 
ருபங்குநி திருநாள்‌ இிருவெழுச்சிப்படிக்கு திருக்காப்‌ 
புநாண்‌ சாத்தியருள பொற்‌ அரைக்காளுடைய நா 
ச்சியாற்கு பொந்‌ பன்நிரண்டு மிவைச்‌..,௮ரிச 
அறுநாழியும்‌ தரு 
ப்பண்ணு...மப்பண்ண சிவப்பிராமணரி(ருவற்கு 
அரிச குறுணி இருநாழியும்‌ 


தூட்ட பாக்கு ஐந்தூறு வெற்றிலை பற்று பத்து திருக்‌ 
காப்பு நாண்‌... 


திருவிளக்கெண்ணே முப்பதிந்‌.... கரி குறுணி 


வெழுச்சியிந்நன்று இருமஞ்சன போகத்துக்கரிசி 
முக்குறுணி கறியமுது ... இருச்‌ 

சாது முப்பதிநாளிஞ்சு நாளிரண்டுக்கு செங்கழுநீர்‌ 
திருப்பள்ளித்‌ தாமம்‌ தாலாயிரம்‌... 

பண்ணியருள அரிச பதக்கிருநாழி உப்பிருநாழி 
என்ளிருநாமி...இருபஇந்‌... 


நெய்நாழி பொன்‌ மஞ்சாடி சைவாசாரியாற்கு மி 


A 


சச 


32 


33 


34 


33 


36 


37 


38 


39 


40 


41 


42. 


136 


ப்பொந்‌ அரைக்கால்‌ திராவமுதரிசி கலம்‌ கறியமுது 
நிறைய்‌...உள்ளிட்ட ந இரவைக்‌ கமுதுபடி. அரிச 
குறுணி ஊற்கெழுந்தருள 

புகுந்தாலமுதுபடி. யரிச குறுணி நாநாழி கறியமு 
துள்ளிட்டந... 

யமுதுக்கரிசி குறுணி கருப்பக்கட்டி முப்பதிந்‌ பலம்‌ 
நெய்யிரு நாழி 

...க்கமுதுபடி அரிசி தூணி பதக்கு கறுயமுதுள்ளிட்ட ந 
ஆக புர 

ட்டாதி திருநாளிலும்‌ செய்யக்‌ கடவதாகவும்‌ அமாவாஸி 
ஒன்றுக்கு அரிசி முக்குறுணி கறியமுதுள்ளிட்ட ந 
ஆக இப்படி சந்திராதித்தவற்‌ செல்லக்கடவத 

ஈக நிம(ந்‌),தம்‌ இவூர்‌ வடபிடாகை புலியுணிபாடியில்‌ 
பாற்றவந்‌ ஸ்ரீதக்ஷணந்‌ 

கவுரியர்தேவந்‌ பாதைதநில்‌ ஸ்ரீபந்பிள்ளையாண்டாளும்‌ 
பாற்றவந்‌ சேந்தந்‌ ச 

க்ரபாணியும்‌ இந்நாயநார்‌...பண்ணிந களரி எற்ற 
நிலத்தில்‌ 

..துதாக இத்தன்மம்‌ ஸந்திராதித்தவற்‌ செல்லக்‌ கடவு 
தாக கல்வெட்டு வித்து விட்‌ 

டாந்‌ கிளியூர்‌ மலையமான்‌ பெரிய உடையார்‌ சூரிய 
தேவநாந சோளேந்தர சிங்க மலைய 


குலராஜன்‌ இதுபந்மாகேஸ்வர ரச௭. 


33 


முதற்‌ பிரகாரத்துக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ _ இரண்டாம்‌ 


இராசராச சோழனின்‌ 17 ஆவது ஆண்டு (கி. பி, 1168)- 
129 of 1906. 


குறிப்பு :-- இக்கல்வெட்டின்‌ முற்பகுதியும்‌ பிற்பகுதி 


யும்‌ காணப்படவில்லை. 


1 


2 


கலிப்ப(ட்டி)டியைச்‌ செங்கோல்‌ துரப்‌(ப) 
(வில்லவர்‌ இர(ட்‌)டர்‌ மீநவர்‌ சிறிகணர்‌ பல்லவர்‌... 


ணருங்‌ கற்ப்பக மண்‌(ண?)கம்‌ புணர்ந்து செம்பொந்‌ 
வீரஸிங்காஸநத்து புவ 


தமுழுதுடையானொடும்‌ வீற்றிருந்தருளிய கோப்பர 
கேசரி பந்மராந திரிபு 


வநச்சக்ரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவற்கு யாண்டு 17வது 
இறு அபரப 


க்ஷத்து நவமியும்‌ நாயற்று இழமையும்‌ பெற்ற அவி 
(ட்டத்துதா)ள்‌ மலாடாந ஜந 


தாத வளநாட்டு பரநூர்‌ கூற்றத்து பிரமதேயம்‌ 
இழையா நரையூர்ராந ஸ்ரீசோழகேரளஸதுவேதி 
மங்கலத்து 8ழ்பிடாகை ராஜநாராயண நல்லூ 


ரில்மகாதேவர்‌ தேவ(தான)மாக கொண்டுவிட்ட நிலம்‌... 


34 


முதற்பிரகாரத்துக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ - இரண்டாம்‌ 
இராசராச சோழனின்‌ 18ஆவது ஆண்டு (கி, பி. 11௦4) 
131 of 1906 
இக்கல்வெட்டின்‌ முற்பகுதியும்‌ பிற்பகுதியும்‌ காணப்பட 
வில்லை. 
த: 1 ருங்கற்பக மண்ணகம்‌ புணர்ந்து செம்பொன்‌ வீரஸிம்மா 
ஸனத்துப்‌ புவநமுழுது 
2 டையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோப்பரகேஸரிவனம 
ராத திரிபுவநச்‌ சக்கரவர்த்திக 
3 ள்ஹீராஜராஜதேவற்கு யாண்டு 18 ஆவது ஊர்பாகம்‌... 


35 


முதற்பிரகாரத்து வடக்குச்சுவர்‌--இரண்டாம்‌ இராசராச 
சோழனின்‌ 19 ஆவது ஆண்டு (கி. பி. 1165)-—144 ௦1 1506 


ச 


1 ஸ்வஸ்திஸ்ரீராஜராஜதேவற்கு யாண்டு 19வது 
2 மலாடாந ஜநநாத வளநாட்டு பரநூர்‌ கூற்றத்து 
பிரம்மதேயம்‌ (இறையா) நரையூராந ஸ்ரீசோழகேரளச்‌ 
சதுப்‌ 
4 பேதிமங்‌(கலத்து) உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிந 
நாயனாற்‌ 
ர 5 கு இரவைய்‌ ஸந்தி ஒன்றுக்கு இநாள்முதல்‌ சந்திராதித்‌ 
தவற்‌ நாள்தொ ்‌ 
6 றும்‌ இநாயநார்‌ திருமலைமேல்‌ மண்டபத்திலே எரிவுதாக 
வைச்‌ 
7 ச ஸந்தி விளக்கு ஒன்றுக்கு வாணியத்‌ சோமருடையாதந்‌ 
மூவாயிரத்தகொ 


138 


ருவந்‌ சோலையம்பிராந்‌ இக்கோயிலில்‌ ஸ்தாநபதி 
ஸிவப்பிராமணந்‌ க 

வுசிகன்‌ வெண்காடுதேவந்‌ ஆளவந்தாநாந குலோத்துங்க 
சோழ பட்ட 

ந்வசம்‌ குடுத்த காசு 15இக்காசு பதினைஞ்சுகிகும்‌ 
இமாஸம்‌ முதல்‌ 

இங்கள்காலே அரைக்கால்‌ காசு பொலிசையாய்ப்‌ 
பொலியபெறு 

வதாகவும்‌ இப்பொலிசைய்‌ ஸந்திராதித்தவற்‌ குலோத்‌ 
துங்கசோழ 

பட்டந்இக்கோயிலில்‌ அறுபது வட்டத்து... : 

.".இரவைய்‌ ஸந்தி விளக்கு ஒ(ன்‌) றும்‌ எரிவுதாக 
கல்வெட்டி வி 


ட்டே(நிவாணியந்‌ கோமருடையாந்‌ மூவாயிரத்‌ 
தொருவர்‌ சோலையம்பிரா 


நேந்இது சந்திராதித்தவற்‌ பன்மாஹேஸ்வர ரசைக்‌, 


36 


முதற்‌ பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ _ இரண்டாம்‌ 


இராசராச சோழனின்‌ 19ஆவது ஆண்டு (கி. பி. 1166) _— 
146 of 1900. 


1 


2 


3 


ஸ்வதிஸ்ரீ்ரீராஜராஜ தேவற்கு யாண்டு 19ஆவது ஆடி 
மாஸத்து... 


வாணியந்‌ அவயம்புக்கான்‌ நாயகநேன்‌ உடையார்‌ 
ஊர்பாக 

ங்கொண்டருளிய நாயநாற்குஇம்மாஸ முதல்நித்தமொரு 
இருவிலக்‌ 


139 


4 குஇரவை ஸந்தியில்‌ திருமலைமேலே எரியக்‌ கடவுதாக 
இந்நாயநாற்‌ கோயிலில்‌ ஸ்தாநபதி சிவ 

5 ப்ராம்ணந்‌ கெளசிகந்‌ வயிரமேகந்‌ கருமாணிக்கமாந 
பரசமயகோளரி நம்பி பக்கல்‌ குடுத்த காசு 15 

6 இக்காசு பதினைஞ்சுஇக்கு இம்மாஸ முதல்‌ திங்கள்‌ காலே 
யரைக்காற்‌ காசு பொலிசை பொலிய(வதா) 
கவும்‌ இப்‌ 

7 பொலிசைக்‌ காசுக்கு இத்திருவிளக்கு எரிவுதாக 
இக்கோயிலில்‌ அறுபதுவட்டத்து இப்பரசமைய 

8 கோளரிநம்பி தாநுடைய காணிநாளே தலைச்செய்‌ 
மாடாக இரவைஸந்திக்கு இத்திருவிளக்கொன்று 

9 ஸந்திராதித்தவற்‌ செல்லக்‌ கடவுதாக கல்வெட்டுத்‌ 
தேந்‌ வாணிகந்‌ அவையம்புக்கான்‌ நா 

10 யகநேன்‌ இது பன்மாஹேஸ்வரர்‌ ரகைஷ, 


௦7 


முதற்பிரகாரத்துத்‌ தெற்குச்சுவர்‌-இரண்டாம்‌ இராசா 
திராச சோழனின்‌ 10ஆவது ஆண்டு (கி, பி. 1178) 
189 of 1906. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவநசக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீஇராஜாதிராஜ 
தேவற்கு யா 

2 ண்டு 10வது திருமுனைப்பாடி நாட்டு நரையூர்‌ நரையூர்‌ 
கிழவந்‌ சோமந்தோன்றியும்‌ சோமந்‌ உடையாநும்‌ 
இவ்விருவோம்‌ உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிந 

3 நாயநார்க்கு திருமலைமேலே இரவைய்‌ ஸந்தி விளக்கு 
எரி(ய)க்கடவுதாக இநாயனார்கோயில்‌ சிவப்பிராம 
ணரில்‌ கவுசிகந்நா (ர) ணக்கரியாந்‌ இறைசைய்‌ 


140 


4 நாயகன்‌ஆநசோழகோர்‌ பட்டனுக்கு விளக்கு 1குகுடுத்த 
காசு 15ம்‌ கவுசிகன்‌ வர.தநாரணக்கரியாந்‌ ஆதித்த 
கலியாணபட்டனும்‌ இவந்தம்பி நம்பியாந இராஜ 
ராஜ 

5 பட்டநு(க்‌)கும்‌ விளக்கு 1 கு (குடுத்த காசு 15ம்‌ ஆக 
காசு முப்பதுக்கும்‌ காத்திகைய்‌ மாஸம்‌ முதல்‌ 
பலிசைய்‌ சாசு முக்காலுக்கும்‌ திருமலை 

6 மேலே இவர்களுடைய தலைச்சமாடாக எரிக்க கடவுதாக 
கல்வெட்டுவித்தோம்‌ தோன்றியும்‌ உடையா நும்‌ 
இவிருவோம்‌ இது ஸந்திராதித்தவற்‌ பன்மஹேஸ்வர 
ரகு, 


98 


முதற்‌ பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ இரண்டாம்‌--இரா 
சாதிராச சோழனின்‌ 10ஆவது ஆண்டு (கி பி. 1173) 
746 of 1906. 
1 திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜாதி ரா(ஐ) தேவற்கு 
யாண்டு ப 
2 த்தாஆவது ஆநிமாதத்து மலாடான ஜனநத வளநாட்டு 
ப்பரனூரீக்‌ கூற்றத்து மாடூரில்‌ லிருக்கும்‌ கோச்சாத்தந்‌ 
காமந 
4 கமுடையாள்‌ தந்மகளை ஒரு அணிமணங்கோலிட நிஎறிய 
இவளைத்‌ தப்‌ 
5 பிமிண்டந்‌ காமந்‌ மகள்‌ மேலே பட்டு இப்பெண்‌ இருபதா 
நாளில்‌ மரித்திது இ 
6 துகை பிழைப்பாடெந மடம்‌ நாட இக்கெறி நாட்டவ 
ஊர்பா (கங்‌ கொண்டருளிந நா 


ஈட 


ட்‌ 


141 


7 யநார்‌ கோயிலிலே ஒரு திருநுந்தா விளக்கு வையெற்று 
சொல்லி இப்படிக்கு இரண்டு 
8 திறவருமிசைந்து தட்டிட்டு இக்கோச்சாத்தன்‌ காமந்‌ 
இவ்வாநி மாதத்திலே முப்பத்திரண்‌ 
9 டுபசுப்‌ பொறித்துக்‌ கொ(ண்‌)டுவந்து விட்டாந்‌ இவ்‌ 
விளக்கு ஒந்று(ம்‌) ஸந்திராதித்தவற்‌ செல்வதா 
10 க பந்மாஹேஸ்வர ரகைஷ, 


39 


முதற்பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ - இரண்டாம்‌ 

இராசாதிராச சோழனின்‌ 18 ஆவது ஆண்டு (கி.பி. 1176) 

476 of 1987 — 36. 

1 ஸ்வஸ்திஸ்ரீ ராஜாதிராஜ தேவற்கு யாண்டு 13 ஆவது 
அற்பசி மாஸ முதல்‌ சந்திராதித்தவற்‌ செல்ல 
மாணிக்க தேவராண்டி வரைசாண்டார்‌ வைத்த 
சந்தி விளக்கு [க்கு பசு...க்கு ஒடுக்கிந காசு 16 மிக்‌ 
கோயில்‌ தேவர்கந்மி துணையா மூவாதாந்‌ இறைசை 
நாயகமாந நம்பி... 

2 ஊர்‌ பாகங்கொண்டாந்‌ (இக்கல்வெட்டு முடிவு பெற 
வில்லை) 


40. 
முதற்‌ பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ - இரண்டாம்‌ 
இராசாதிராச சோழனின்‌ 3 ஆவது ஆண்டு (கி, பி. 1176). 
குறிப்பு : -இறைசை நாயகன்‌ வைத்த விளக்குக்கு முதற்‌ 
பொருளான 16 காசுகள்‌ இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்‌ பெறாமை 
யின்‌, இங்குத்‌ தவறு நிகழ்ந்துள்ளதாகத்‌ தெரிகிறது. 


142 


1 ஸ்வஸ்‌இஸ்ரீ கமுமுழு (கருவூரும்‌?) மதுரையுங்கொண்ட 
ராஜாதிராஜ தேவற்கு யாண்டு 13 ஆவது உடை 
யாரூர்‌ பாகங்கொண்டருளிய நாயநார்கு இரவை 
ஸந்தி இருமலைமேலெரியக்‌ கடவுதாகதிருக்கோவலூரி 
லிருக்கும்‌ வாணியந்‌ வேளாள சூரியன்‌ விளக்கு 1ம்‌ 
இவற்‌ மகன்‌ சூரியன்‌ செம்மாந்‌ சோமான்‌ தோழந்‌ 
விளக்கு 1ம்‌ ஆக விளக்கு இரண்டுக்கு இந்நாயநார்‌ 
கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணந்‌ கோசிகன்‌ 
நாரணகரியாந்‌ இறைசை நாய 


2 கமாந தோழந்‌ விளக்கு 1 மாக விளக்கு 2க்குப்‌ பசுவுக்கு 
குடுத்த காசு 32 இக்‌ கோயில்‌ சிவப்பிராமணரில்‌ 
மாதாண்டாந்‌ அ௮அழயெதேவன்‌ கைக்கொண்டவிளக்கு 
1ம்‌ அதிகை நாயகபட்டன்‌ விளக்கு 3 யும்‌ குலோத்‌ 
துங்கபட்டன்‌ விளக்கு ம்‌ நாநூற்றுவபட்டன்‌ 
விளக்கு 1ம்‌ ஆக விளக்கு 2க்கு ஓடுக்கிந காசு 32ம்‌ 
எங்கள்‌ காணி நாளே தலைச்சம்மாடாக ஸ(ம்‌)மதி 
(த)தோம்‌ இ(வ்‌)வனை வோம்‌ இது சந்திராதித்தவற்‌ 
பந்மாஹேஸ்வரர்‌ ரகைஷ. 


4l 


இரண்டாம்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ - மூன்றாம்‌ 
குலோத்துங்க சோழனின்‌ 5 ஆவது ஆண்டு (கி. பி. 1163) 
167 of 1906. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ புயல்வாய்த்த வளம்‌ பெருடெ பொய்யாத 
நான்‌ மறையின்‌ செ(ய)ல்‌ வாய்ப்பத்‌ திருமகளும்‌ 
ஜயமகளும்‌ வீற்றிருப்ப வெண்மதி போல்‌ குடை 
விளங்க வேல்‌ வேந்தரடி பணியச்‌ சக்கர 


2 முஞ்‌ செங்கோலுந்‌ இக்கணைத்துங்‌ காவல்‌ பூண கற்ப 
காலம்‌ புவி காப்ப பொற்பமைந்த முடி புணர்ந்து 


143 


செம்பொன்‌ வீர ஸிம்ஹாஸநத்து உலகுடை முகி 
கோக்கிழாநடிகளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோ 


ராஜகேஸரி பத்மரான ஸ்ரீதிரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீகுலோத்துங்க சோழதேவற்கு யாண்டு 5 ஆவது 
கர்கடக நாயற்று மலாடான ஜநநாத வளநாட்டுப்‌ 
பரனூர்க்‌ கூற்றத்து பிரம்மதேய மிறையா நரையூ 
ராந ஸ்ரீ 


சோழ கேரளச்சருப்பேதி மங்கலத்து உடையாரூரீபாகஙி 
கொண்டருளியன்‌ நாய நார்கு கூடலூர்‌ அரச 
நாராயணன்‌ ஏழிசை மோஹனாந ஜநனாத கச்சிய 
ராயநேன்‌ இன்னாயநார்கு ஆண்டுதோறும்‌ திருவ்வி 


சூம்‌ சாத்துகைக்கும்‌ நித்தப்படி திருமேல்‌ பூச்சுசாத்‌ 
துகைக்கும்‌ நான்‌ விட்ட ... தன்மமாவது இவ்வூர்க்‌ 
குடி. இருக்கும்‌ செட்டிகளும்‌ வாணியரும்‌ பணிசெய்‌ 
மக்சளும்‌ உள்ளிட்டாரிநுக்கும்‌ கழிறை அந்த 


ராயம்‌ தறியிறை தட்டாரப்‌ பாட்டம்‌ எப்பேர்பட்டன 
வும்‌ இன்னாயநார்‌ ஸ்ரீபண்டாரத்து ஆண்டுதோறும்‌ 
இன்நாயநார்‌ ஸ்ரீகாரியஞ்‌ செய்வார்‌ தண்டி ஸ்ரீ 
பண்டாரத்திலே ஒடுக்கி இயன்மம்‌ சந்தரா 


இத்தவற்‌ செல்லக்கடவதாக கல்வெட்டி விட்டேன்‌ 
கூடலூர்‌ அரசநாராயணன்‌ ஏழிசை மோகநாந ஜன 
னாதக்‌ கச்சியரா (ய) நேன்‌ இத்தம்மத்துக்கு அழிவு 
செய்வான்‌ வல்லவரையன்‌ ஸ்த்ய 

ம்‌ கம்கையிடை குமரியிடை செய்தார்‌ செய்த பாபங்‌ 
கொள்வார்‌ ஸநத்திராதித்த வற்‌ பந்மா ஹேஸ்வர 
ரக்ஷ. 


19 


௯௪ 


எலவானாசூர்‌ ஓட்டைக்‌ குளப்பாறை - வீரராசேந்திர 


சோழனின்‌ (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 6 ஆவது ஆண்டு 
(கி.பி. 1184) - 178 ௦11900, 


1 
2 


10 


11 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரராஜேந்திர சோழ 

தேவற்கு யாண்டு 6 ஆவது கிளியூர்‌ மலையமான்‌ சூரிய 
தேவன்‌ நீர்‌ 

ஏற்றான்‌ ராஜராஜ மலையகுலராயனேன்‌ இறையா நரை 
யூரா 

ன ஸ்ரீசோழ கேரளசருப்பேதி மங்கலத்து நடுவிற்‌ திரு 
முற்றத்தாழ்வா 

ற்கும்‌ தருமேற்கோயிலாழ்வாற்கும்‌ ஸ்ரீபதரியாழ்வாற்கும்‌ 
திருஸக்கர 

த்தாழ்வாற்கும்‌ ஓகையார்க்கும்‌ (2) இதேவற்கு 
6 வது நான்‌ இறையிலியாக ௧ 


ல்‌ வெட்டி விட்ட நில (வ்‌)களாவன புத்தூர்‌ உள்ளிட்ட 
பிடாகைகளில்‌ திருவி 


டையாட்டங்களான நிலங்கள்‌ நன்செய்‌ புன்செய்‌ உள்‌ 
ளிட்ட எப்பேர்‌ 


பட்ட நிலங்கள்‌ முற்றுக்கும்‌ இறுக்கும்‌ இறைகன்‌ எப்‌ 
பேர்பட்டனவும்‌ குடிமை 

களும்‌ தவிர ஆ(ள)மைஞ்‌ூி தந்து இக்கோயில்களுக்கு 
அமுது படிகளுக்கும்‌ இருப்‌ 

பணிகளும்‌ ஸந்திராதஇத்த வரைக்கும்‌ என்றுங்‌ ஸம்த 
திக்கும்‌ நன்றாக இ 


[2 


14 


12 ஹையிலியாக கல்வெட்டி விட்டேநீ ராஜராஜ மலையகுல 
ராயனேன்‌ இய (ன்‌) 


13 மதிதிநுக்கு அழிவு செய்வார்‌ தங்கள்‌ அம்மைக்கு தாறே 
மிணாளன்‌. 


43 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலின்‌ இரண்டாம்‌ கோபு 
ரத்து இடப்பக்கத்திண்ணை - வீரராசேந்திர சோழனின்‌ 
(மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 6 ஆவது ஆண்டு (கி.பி. 1164) 
172 of 1906. 


குறிப்பு:-இதன்‌ தொடக்கப்‌ பகுதி மறைந்துள்ளது. 
1 திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீவீரராஜேந்திர 
சோழதேவற்கு யாண்டு 6வது மகர நாயற்று 
பூர்வபக்ஷத்து துவிதியையும்‌ திங்கட்‌ கிழமையும்‌ 
பெற்ற அவி(ட்டத்து)நாள்‌ 


2 _ சூரியன்‌ நீரேற்றானாந ராஜராஜ மலையகுலராயநேன்‌ 
இன்நாயநாற்கு அமுதுபடிக்கும்‌ திருமேற்பூச்சுக்கும்‌ 
நாயநாற்கு நான்நீர்‌ வார்த்துக்‌ குடுத்த... 


3 .... இவ்வூர்‌ பணிசெய்‌ மக்களும்‌ உழவுக்குடி. 
மக்கள்‌ கோயிலிலே வெட்டி முட்டையாளும்‌ 
நான்கொள்கிற எப்பேப்பட்ட தேவையும்‌ 
செழய்‌)வார்களாகவும்‌...... 


வ-10 


44 


இராண்டாம்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ - வீரரா 
சேந்திர சோழனின்‌ (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 6 ஆவது 
ஆண்டு (கி.பி. 1184)-168 ௦1 1906. 


1 திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவீரராஜேந்திர சோழ 
தேவர்க்கு யாண்டு 6வது மகா நாயற்று பூருவ 
பக்ஷத்து த்விதியையும்‌ இங்கட்டுழமையும்‌ பெற்ற 
அவிட்டத்து நாள்‌ மலாடா 


2 னஜநநாத வளநாட்டு பரநூர்‌ கூற்றத்து பிரம்மதேசம்‌ 
இறையாநரையூரான ஸ்ரீசோழ கேரள சதுர்வேதி 
மங்கலத்து உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிய 
நாயநாற்கு இ 

3 ன்நாடு உடைய கிளியூர்‌ மலையமான்‌ சூரியன்‌ நீரேற்றானாந 
இராஜராஜ மலையகுலராயநேன்‌ இந்நாயனா ற்க்கு 
அமுதுபடிக்கும்‌ திருமேற்‌ பூச்சுக்கும்‌ நாயநாற்க்கு 
நான்நீர்‌ வார்த்து கு 

4 டுத்த இவ்வூர்‌ ஸபையார்‌ காணியான புத்தூரில்‌ நான்‌ 
கொள்கிற கடமையும்‌ பாடி காவலும்‌ ஸ்ரீபண்டா 
ரத்திலே ஊர்பாகங்கொண்டான்‌ மரக்காலாலே 
இவ்வூர்‌ காணி உடைய ஸ 


5 பையார்‌ அளன்து தரவும்‌ கொள்ளக்‌ கடவதாகவும்‌ 
இவ்வூர்‌ தறிஇறை தட்டாரப்பாட்டமும்‌ இவ்வூர்‌ 
பணிசெய்‌ மக்களும்‌ உழவுக்குடி மக்களும்‌ 
கோயிலிலே வெட்டிமுட்டை 


6 யாளும்‌ நான்‌ கொள்கிற எப்பேற்பட்ட தேவையும்‌ 
செய்வார்களாகவும்‌ இப்படி நன்செய்யால்‌ வந்த 
கடமையும்‌ நான்‌ கொள்கிறபடியே 
ஸ்ரீபண்டாரத்திலே இச்ஸபையார்‌ தங்க 


7 


8 


» 
ஆ 


147 


டமையா(லு)ள்ளது அளந்துதரவும்‌ கொள்ளக்‌ கடவதாக 
கல்வெட்டிவித்தேன்‌ இராஜராஜ மலையகுலராயதேன்‌ 
இத்தன்மம்‌ அழிப்பான்‌ தங்களம்மைக்குத்‌ 
தாநே மிணாளன்‌ வல்லவரையன்‌ சத்‌ 


தி(ய)ம்‌ கெங்கை இடை குமரிஇடை செய்தான்‌ 
செய்த பாவங்கொள்வான்‌ இது பன்மாகேசர 
ரக் ஆக இந்நான்‌ கெல்லையுளகப்பட்ட 
நன்செய்‌ நில(ம்‌)முற்றும்‌ விட்டது இப்படிக்கு இரு 


9 சூலக்கல்லு நாட்டிக்கொள்க பன்மாஹேஸ்வர ரசைய, 


45 


முதற்பிரகாரத்துக்‌ கிழக்குச்‌ சுவர்‌-வீரராசேந்திர 


சோழனின்‌ (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 7 ஆவது ஆண்டு 
(கி.பி. 1156) — 750 ௦8 1906. 


1 


திரிபுவநச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீவீரராஜேந்திர சோழ 
தேவற்க்கு யாண்டு ஏழாவ 

து வாஸிஷன்‌ ஸ்ரீகாஸ்யபந்‌ பரமேஸ்வரன்‌ வைத்‌ த 
ஸந்தி விளக்கு ஒந்று 

க்கு குடுத்த காசு இருபத்தெட்டும்‌ கைக்கொண்டு 
எரி(க)ூக கடவேந்‌ஆநே 


ந்‌ இக்கோயிலில்‌ ஸ்தாநபதி ஸிவப்பிரரமணந்‌ 
கோசிகந்‌ சேட்டையன்‌ தக்ஷ 


ணாமூர்த்தி தில்லை மூவாயிர நம்பியேந்‌ எந்காணியே 
தலைசெ மாடாக எரிக்க க 

டவந்னாநேந்‌ இது சந்திராதித்தவற்‌ பன்மாஹேஸ்வர 
ரை, 


40 


வெளிப்பிரகாரத்து மேற்குச்சுவர்‌-மூன்றாம்‌ குலோத்‌ 
துங்க சோழனின்‌ 13 ஆவது ஆண்டு (கி.பி. 1191) - 502 ௦ 
1937-388. இக்கல்வெட்டு பெரிதும்‌ சிதைந்துள்ளது. 
தர 
1 ஸ்வஸ்திஸ்ரீ இரிபுவநசக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்கசோழ 
தேவற்கு யாண்டு 13 ஆவது திருக்கோவலூருடைய 
2 இளியூர்‌ மலையமான்‌ சூரியதேவர்‌ நீரேற்றாநான... 
இரா(ஜ)ரா(ஜ) 
3 தேவன்‌ பொற்‌ பரப்பினாநான குலோத்துங்க சோழ 
வாணகோவரையநேன்‌ கல்லுவெட்டிக்‌ 
குடுத்ததாவது எங்களில்‌... நிற்கு...பத்து 


4 நுக்கு...எனக்கு...கடவதாகவும்‌ கிழக்கு நாநிரு(க்‌)கு 


5 மிடத்துக்‌ கல்லியாண புரத்துக்கு வடக்கு இவர்க்கு 
நிற்கவும்‌...கடவதாகவும்‌... 


6 மிவற்கு வினை உண்டாயத்தாகில்‌ என்‌ முதலிகளும்‌ 
படையுங்‌ குதிரையும்‌ புகவிட்டு என்‌ வினையாக 
ஏற்பேநாகக்‌...கட்டுவேநாக...நோக்குப்பட்டு 
இல்லையால்‌ நான்‌... 


7 வேநாகவும்‌ எனக்கு வினை உண்டாயத்தாகில்‌ இவரும்‌ 
தம்‌ முதலிகளும்‌ படையும்‌ குதிரையும்‌... த.) 
8 க்குப்‌ பரிசாகக்‌ கடவதாகவும்‌ இப்படிக்கு இவற்குத்‌ 
தப்பிநே நாகல்‌... ஊர்பா 


9 கங்கொண்டருளிய நாயனார்‌ கோயிலிலே கல்வெட்டிக்‌ 
குடுத்தேன்‌...இவை குலோத்துங்க சோழ வாணகோ 
வரையந்‌ஃ 


[1 


47 


அம்மன்‌ கோயில்‌ கிழக்குச்‌ சுவர்‌ -- மூன்றாம்குலோத்‌ 
துங்க சோழனின்‌ 80வது ஆண்டு (கி.பி. 1208)--499 ௦1 
1957-28. 
1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க 
சோழ தேவற்கு யாண்டு 
2 30வது ஸிங்க நாயற்று அபரபக்ஷத்து தெசமியு(ம்‌) 
நாயற்றுக்‌ கிழமையும்‌ பெற்ற 
3 திருவாதிரை நாள்‌ மலாடான ஜநநாத வளநாட்டுப்‌ 
பரநூற்‌ கூற்றத்து பிர 
4 ம்மதேயம்‌ இறையாநரையூராந ஸ்ரீசோழகேரளச்‌ 
சதுப்பேதி மங்கலத்து மஹா 
5 ஸயையும்‌ ஸ்ரீமாஹேஸ்வர...ஸ்ரீ...ஸ்ரீ...ரும்‌ ஸ்தாநபதி 
களுமெழுத்து உடை 
6 யார்‌ ஊர்பாகங்கொண்டருளிய நாயனார்‌ தேவரடியார்‌ 
தங்களுக்கு இ 
7 நாயனார்‌ கோயிலில்‌ ஆடல்‌ பாடலுள்ளிட்ட 
சேவகங்களுக்கு தங்களுக்கு ஜீ 
8 விதமாக இட்ட ஊராவது இநாயநார்‌ தேவதாநம்‌ 
அரும்புலிப்பாடியாந இரா 
9 ஜராஜ மங்கலம்‌ நான்கெல்லையுட்பட்ட நன்செ(ய்‌) 
புன்செ(ய்‌) நத்தம்‌ பயன்மரங்களு 
10 ட்பட்டன எப்பேற்பட்டனவுந்‌ தங்களுக்கு ஜீவித 
மாச விட்டுது இதுப 
11 நீமாஹேஸ்வர ரகைை. 


18 


சிவன்‌ கோயில்‌ முதற்பிரகாரத்து வடக்குச்‌ சுவர்‌ -- 
மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌--ஆட்சி ஆண்டு சிதைந்‌ 
துள்ளது, 160 ௦1 1906. 

ஸ்வஸ்திஸ்ரீ குலோ த்துங்க சோழ தேவற்கு ... 

னேன்‌ என்பி தவப்புகழன்‌ பேதயானுக்கு ந 


1 
a 
3 ன்றாக உடையார்‌ ஊர்பாகங்‌ கொண்டருளிய 
4 நாயனாற்கு நாடோறும்‌ இரவை ஸந்திக்கு எ 
5 ரிவுதாக வைத்த திருவிளக்கு ஒன்று இதுக்கு இ 
6 க்‌ கோயிலில்‌ ஸ்தாநபதி ஸிவப்பிராமணன்‌ கெளசிக 
7 ன்‌ சேட்டயன்‌ தக்ஷிணாமூற்தியான தில்லைமூவாயிரப 
8 ட்டன்‌ பக்கல்‌ குடுத்த காசு 16 இக்காசு பதின்‌... 
9 மாஸந்தோறுமிறும்‌ பொலிசைக்கே யிந்த ஸந்தி ரி 
10 விளக்கொன்றும்‌ நித்தமும்‌ எரிவுதாகவும்‌ வெ... 
11 டைய இக்கோயிலில்‌ அறுபதுவட்டத்து... தன்னுடைய 
12 காணி(நா)ளேய்‌ தலைச்செய்‌ மாடாவுதாக கல்வெட்டுவி 
13 த்தேன்‌ சிந்தைக்கனியாளேன்‌ இது சந்திராதுத்தவ 
14 ற்‌ பன்மாஹேஸ்வர ரக்ஷ. 


49 


இராசகோபுரவாயிலின்‌ இடப்பக்கச்‌ சுவர்‌--மூன்றாம்‌ 
குலோத்துங்க சோழன்‌-- 498 ௦8 1937-38. 


+ 


1 ஸ்வஸ்திஸ்ரீ இக்‌ கோபுரமுன்‌ திருமாளிகையுஞ்‌ செ 


161 
2 ய்வித்தான்‌ கிளியூர்‌ மலை(ய)மான்‌ சூரிய நீரேற்றானாந 
எதிரிகள்‌ 
3 நாயநாந ரா(ஜ)ரா(ஜ) மலைய குலராயநேன்‌ ௨. 


50 


வெளிப்பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌--இதுவும்‌ அடுத்து 
வரும்‌ நான்கு கல்வெட்டுகளும்‌, வேளக்காரப்படையினரின்‌ 
உறுதிமொழிகள்‌-600 ௦1 1937-88. 
1 எதிரிகள்‌ நாயன்‌ வேளக்காறன்‌ திரிகை உடையான்‌ 
எதி(ரி)கள்‌ நாயனுக்கு பி 
2 ஸ்பிருப்பான்‌ தங்களம்மைக்குத்‌ தாநே மணாளன்‌ 
எதிரிகள்‌ ணாயனை தவிர 
3 என்னை சேவகங்கொள்வாந்‌ தம்மிணாட்டிக்கு 
என்னை மிணாளநாக கொ 


4 ள்வான்‌. 


51 
வெளிப்பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ 5601 ௦1 1937-88, 
1 எதிரிகள்‌ நாயனுக்கு மொட்டயராய்‌ வேளைபுக்கு 
சாவாதே 
போவார்‌ மிணாட்டி மிணாளத்‌ தேவப்பிள்ளை எதிரிகள்‌ 
3 நாயனுக்கு பிந்புஇருந்தேன்‌ நாகில்‌ எங்கள்‌ அம்மைக்கு 
னானே 
4 மணாளழ்‌ 


58 
வெளிப்பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ 


எதிரிகனாயனுக்கு வேளைபுக்கு எதிரிகனாயனுக்கு பிந்பு 


ருக்கும்‌ வேளைக்காற மிணாட்டி மிணாளந்‌ 
ஆளிளுடையாந்நேன்‌ 


நானும்‌ எதிரிக நாயகநுக்கு பிந்பு இருந்தேநாகில்‌ 
எந்நுடப்பிறந்‌ 


தாளுக்கு நாநே மினாளந்‌ மொட்டையாய்‌ கல்லு 
வெட்டி... திருக்‌... 
[இதன்‌ பிற்பகுதி சதைந்துள்ள து] 


53 
வெளிப்பிரகாரத்து மேற்குச்சுவர்‌ 


எதிரிகள்‌ நாயநுக்கு வேளைபுக்கு எதிரிநாயநுக்கு 
பிற்பு இருக்கும்‌ 

வேளைக்காறர்‌ மினாட்டி மிணாளந்‌ சூரியநேன்‌ 
நானும்‌ எதிரிகநா 

யகனுக்கு பிந்பு இருந்தேனாலல்‌ எந்‌ 
உடப்பிறந்தாளுக்கு நாநே 

மிணாளந்‌. 


od. 


வெளிப்பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌- மூன்றாம்‌ குலோத்‌ 
துங்க சோழன்‌ 166 ௦ 1906. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ இரா(ஐ)ரா(ஐ) மலையகுலராயநான 
நீரேற்ற பெருமாளான எதிரிகள்‌ நாயநுக்கு 

2 இவ்வேளக்காறியான தேவப்பெருமாளேன்‌ எதிரிகள்‌ 
நாயனுக்குப்‌ பின்பு இருந்தேநாகில்‌ என்மாடு 
ஓட்டிமாற்கு மண்டைய்யுமிட்டு இ 

3 வர்களுக்கு நீருங்குடுத்து இவர்கள்‌ கலச்சோற்றையும்‌ 
உண்டுறேன்‌ என்மிணாளன்‌ ஓடு என்‌(னை)ச்‌ சாவ 
வேண்டாமென்பார்‌ என்‌ மி 

4 ணாலன்‌ ஏறுகிற குதிரைக்குப்‌ புல்லு இடும்‌ 
காமிகந்‌ எதிரிகன்‌ நாயக முதுமையானுக்கு 
தன்‌ மிணாட்டியையுங்‌ குடுப்பான்‌ நா 

5 ந்செயாதிறாந்தே நாகில்‌ என்னை நெருப்பில்கட்டி 
புகடுதல்‌ கொல்லுதல்‌ செய்யாதவன்‌ தன்னொட்டை. 
யாற்கு தந்மிணாட்டியையுங்‌ குடுத்துஎன்‌ 

6 மிணாளன்‌ ஏறுகிற குதிரைக்கு புல்லு இடுறெ காமிச 
நான எதிரிகள்‌ நாயக முதுமையானுக்கு தன்‌ 
மிணாட்டியை குடுப்பான்‌ என்னைக்‌ கண்டால்‌ கொல்‌ 
லாதான்‌. 


55 


இரண்டாம்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ -- இதன்‌ 
தொடக்கப்‌ பகுதி காணப்படவில்லை. 484 ௦4 7957-28. 


1 (முனைய தரையந்‌ அசல குலோத்துங்கனான ராஜராஜக்‌ 
கரடவராயனேற்‌ கல்வெட்டி விட்ட 


164 


2 படியாவது டன்னாயனார்‌ தேவதான ஊரீகளிற்‌ பாசான 
முந்‌ தாளமறியும்‌ புன்சையுங்‌ காசா 

3 யங்களும்‌ வெட்டி முட்டையாட்களும்‌ மற்றுமெப்‌ பேற்‌ 
பட்ட உடல்களும்‌ இன்னாயனாற்‌ 


4 கு அமுதுபடி திருவிளக்குத்‌ திருமேற்‌ பூச்சுத்‌ தருப்பரி 
சட்ட முள்ளிட்ட வெஞ்சனங்களுக்குந்‌ திருநாள்‌ 

5 படிகளுக்கும்‌ ௮சலகுலோத்துங்க .. திருப்பணிக்கு முட 
லாக விடவேணுமென்று 

6 இவூர்‌ சிவபிராமணரில்‌ கவு9க(ன்‌) இறைசை நாயகன்‌ 
ஊ(ர்பாகங்‌) கொண்டானான சோழகேர 


7 எபிரமமாராயன்‌ சொல்ல இப்படி சந்திராதித்தவரை 
செல்வதாகக்‌ கல்வெட்டி விட்டே 

8 ன்கூடலூர்‌ முனையதரையன்‌ அசல குலோத்துங்கனான 
ராஜராஜக்‌ காடவராயனேந்‌ இத்தன்மம 

9 மிவு செய்வான்‌ கெங்கையிடை குமரியிடை செய்தார்‌ 
செய்த பாவமெல்லாங்‌ கொள்வான்‌ இ 


10 ......நியாயத்தாரும்‌ பன்மாஹேஸ்வரரும்‌ ரக்ஷ, 


56 


முதற்பிரகார த்துத்‌ தெற்குச்‌ சவர்‌ _ மூன்றாம்‌ இராச 
ராச சோழனின்‌ 10 ஆம்‌ ஆண்டு (கி.பி. 1926)-198 ௦ 1905. 


1 திரிபுவனசக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவற்கு யாண்டு 
10 ஆவது ஆடி மாஸத்து மலாடாந ஜகநாத வள 
தாட்டுப்‌ பரநூற்‌ கூற்றத்து 

2 பிரம்மகேயம்‌ இறையாநரையூராந ஸ்ரீசோழ கேரள 
சதுபேதி மங்கலத்து ஊர்பாகங்‌ கொண்டருளின 
மஹாதே ல்‌ 


© 


10 


166 


வற்கு இந்நாட்டு வடநரையூர்‌ கூற்றத்து வாணபிராட்டி 
யிலிருக்கும்‌ ஆறிக்குள த்‌ தூருடையான்‌ முடிகொண் 

டான்காரியாந வீரபாலநேன்‌ இந்நாட்டு இக்கூற்றத்து 
இலச்‌சி மகத்திருக்கும்‌ புஞ்ச நூற்‌ பள்ளிபடியன்‌ 
சுந்த நா 

நபுஞ்ச நூற்‌ போயன்‌ மகன்‌ தில்லையாந்‌ ஆறாயிரப்‌ 
போயறநுக்காக நான்‌ திருநுந்தா விளக்கு வைத்த 
பரிசாவது 


நான்‌ பன்றிகொண்டு இராப்பாரீவை வேட்டை போத 
இடத்துப்‌ பன்றியை எய்யாநிற்கப்‌ பிழைத்து இத்‌ 

தில்லையாற்‌ அறாயிரப்‌ போயனை அம்புபட்டுப்‌ பட்டமை 
யில்‌ இவநுக்கு நன்றாக இதேவர்‌ கோயில்‌ நா 

ன்‌ வைத்த திருநுந்தா விளக்கு ஒன்று ஒன்றுக்கும்‌ முப்பத்‌ 
இரண்டும்‌ பசு ்ரீபண்டாரத்திலே ஓடுக்கி நமையில்‌ 


இவநொடுக்கிந யிப்பசு முப்பத்திரண்டு மொடுக்கிவித்‌ 
துக்‌ கொண்டு இத்திருநுந்தா விளக்கொன்றும்‌ ஸந்தி 
ராதித்தவற்‌ 


செல்லக்‌ கடவதாகக்‌ கல்வெட்டுவித்தது இது பன்மா 
ஹேஸ்வர ரகை்ை, 


oT 


இரண்டாம்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ - கோப்‌ 


பெருஞ்‌ சிங்கனின்‌ 30 ஆவது ஆண்டு (கி, பி. 1273)— 
South Indian Inscriptions, Vol. XII, No. 234 (154 of 1906) 


1 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸிரீமத்‌ கீர்த்தி முன்பாக சகல புவநச்‌ சக்கர 
வ த்திகள்‌ ஸ்ரீகோப்‌ பெருஞ்சிங்க தேவற்க்கு யாண்‌ 


ந] 


10 


12 


166 


டு முப்பதாவது துலா நாயற்று அபர பக்ஷத்து திரதியை 
யும்‌திங்கள்க்‌ கிழமையும்‌ பெற்ற கார்த்தி 

கை நாள்‌ மலாடாகிய ஜநநாத வளநாட்டுப்‌ பரனூர்க்‌ 
கூற்றத்து பிரம்மதேயம்‌ இறையா 


னரையூரான ஸ்ரீசோழகேரளச்‌ சதுர்ப்பேதி மங்கலத்து 
உடையார்‌ ஊர்பாகங்கொண் 


டருளிய மஹாதேவற்க்கு வாண கோவரையர்‌ வன்‌ 
னெஞ்ச நாயனார்‌ மாம்பட்டில்‌ ஊர்க்கழனி 

யில்‌ இரண்டாவது முதல்‌ விட்ட நிலம்‌ ஒரு வேலிக்கு 
எழுதின திருமுகப்படிக்கு கல்வெட்டுவி 

த்தப்படி இறைவானரையூர்‌ ஊர்பாகங்கொண்டருளிய 
னா (யநா(ர்‌)க்கு இரண்டாவது முதல்‌ மாம்பட்டு ஊ 

ர்‌ சமனியில்‌ விட்ட நிலம்‌ ஒரு வேலியும்‌ பூஜைக்கும்‌ 
அமுது படிக்கும்‌ வெஞ்ஜவங்களுக்கும்‌ அனைத்தா (£) 
யங்களும்‌ ஆ 

ன்‌ அமஞ்சி தேவை எப்போற்ப்பட்டனவும்‌ இழந்து இந்‌ 
நாயனாரே கெ(ர/ள்ளக்‌ கடவதாகக்‌ குடுத்தோம்‌இப்‌ 

படிக்கு கல்வெட்டிவித்துக்‌ கொள்வதே இப்படிக்கு வாண 
கோவரையர்‌ எழுத்து கே(ள்‌)வி முதலிகளில்‌ ௪ 

ங்களராயரும்‌ இராஜவீர ராயரும்‌ இராஜேன்‌ திர சோழ 
பிரம்மராயரும்‌ புரவரியாரும்‌ எழுத்து தருமன்துர 
ஓலை 

எழுதும்‌ விழுப்பாத ராயர்‌ எழுத்து இப்படிக்கு பன்மா 
ஹேஸ்வர ரகைட, 


KAMBAN ADIPPODJ 
(SAW, GANESAN) 

KAMBAN MANIMANDAPAM 
KRARAIKUDI-623002 


56 


இரண்டாம்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ -- கோப்‌ 


பெருஞ்‌ சிங்கனின்‌ 30 ஆவது ஆண்டு (கி. பி, 1273) - 
South Indian Inscriptions, Vol. 2811, No. 235 (159 of 1906) 


3. 1 


10 


11 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமத்‌ கீர்த்தி முன்பாக சகல புவநச்‌ சக்கர 
வத்திகள்‌ ஸ்ரீகோப்‌ பெருஞ்‌ 

இங்கதேவர்கீகு யாண்டு முப்பதாவது துலா நாய ற்று 
அபரபக்ஷத்து 

இரதியையும்‌ தங்கள்கிழமையும்‌ பெற்ற கார்த்திகை 
நாள்‌ ம 

லாடான ஜனனாத வளநாட்டுப்‌ பரனூர்க்‌ குற்றத்து 
பிரம்மதேயம்‌ இறை 

யானரையூரான சோழ கேரளச்‌ சதுர்பேதி மங்கலத்து 
உடையார்‌ ஊர்பாகங்கொ 

ண்டருளிய மஹாதேவற்க்கு பொன்‌ பரப்பின வாண 
கோவரையர்‌ மாம்பட்டில்‌ பு 

த்தேந்தல்‌ கழனியில்‌ மூன்றாவது முதல்விட்ட நிலம்‌ 
ஒரு வேலிக்கு எழுதின 

இருமுகப்படிக்கு கல்வெ(ட்‌)டு இறைவானரையூர்‌ 
ஊர்பக்கங்கொண்டருளிய நாயனார்க்கு 

மூன்றாவது முதல்‌ மாம்பட்டு புத்தேந்தல்‌ கழனியில்‌ 
விட்ட நிலம்‌ ஒரு வேலியும்‌ பூசைக்கும்‌ வெஞ்‌ 

சனங்களுக்கும்‌ அனைத்தாயங்களும்‌ ஆள்‌ ௮மஞ்சி 
தேவை எப்பற்பட்டனவும்‌ கொள்ளக்கடவதாககுடுத்‌ 

தோம்‌ இப்படிக்கு கல்வெட்டிவித்துக்‌ கொள்வதே 
இப்படிக்கு வாணவ, 'தரையன்‌ எழுத்து கேழ்விமுத 


168 


12 லிகளில்‌ சிங்களராயரும்‌ மதுராந்தக பிரம்மராயரும்‌ 
குருகுலராயரும்‌ புரவரியாரும்‌ எழு 


13 த்து ஓலை எழுதும்‌ பொன்பரப்பின வேளான்‌ எழுத்து 
இப்படிக்கு மன்மாஹேஸ்வர ரகைஷ, 


99 
இரண்டாம்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ 16 ௦1 1906. 


1 ஸ்வஸ்திறீஇறையாநரையூராந ஸரீசோழ 
கேர(ள)ஸதுபேதி மங்கலத்து உடை 


> 


யார்‌ ஊர்‌ பாகங்கொண்டருளிய நாயநாயநார்‌ கோயிலு 
கூம்‌ ஊர்பாடி காவல்‌ காணி உடையாந்‌ 


3 சவபையான்‌ வரையன்‌ வங்ச௪ தீதில்‌ உள்ளார்‌ ஊர்பாகங்‌ 
கொண்ட பே(ரரை)யநும்‌ நாநா 'ற்றுவ பேருரிரெய 


4 னும்‌ வங்சத்தார்‌...பாடி காவல்‌ காணி உடையார்‌ 


60 


முதற்பிரகாரத்து திருச்சுற்றுமாளிகையின்‌ தெற்குச்‌ 
சுவர்‌ -- சடையவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ 8 ஆவது ஆண்டு 
(கி. பீ 1261) 


1 ஸ்வஸ்திஸ்ரீ கோற்சடைய பன்மரான திரிபுவனச்சஃகர 
வத்திகள்‌ ஸ்ரீவீரபாண்டிய தேவற்கு யாண்டு 8 ஆவது 
கற்கட நாய 


2 ற்று பூறுவ பக்ஷத்து சதுத்தஸியும்‌ வியாழக்கிழமையும்‌ 
பெற்ற திருவாதிரைநாள்‌ மலாடாத ஜனனாத 
வளதாட்டுப்‌ பரனூர்‌ 


10 


| 


12 


169 


கூற்றத்து பிரம்மதேயம்‌ இறையானரையூரான 
ஸ்ரீசோழ கேரளச்‌ சதுர்வேதி மங்கலத்து உடையார்‌ 
ஊர்பாகங்கொண்டரு 


ளிய நாயனார்‌ கோயில்‌ . ணதிஸ்வர தேவகந்மி கோயிற்‌ 
கணக்கற்கு இவ்வூர்‌ ஸபையாரில்‌ ஹாரிதந்‌... 

டாரும்‌ ஹாரிதன்‌ திருவரங்கன்‌ நீரேற்ற பெருமாளான 
சங்கரநாராயணபட்டந்‌ உள்ளிட்டாரும்‌ திரு 
நாமத்துக்‌ காணியாக விலைப்ரமாணம்‌ பண்ணிக்குடு 

த்த பரிசாவது இந்நாயனார்க்கு குடி.நீங்கா தேவதானமாய்‌ 
எங்கள்‌ உள்ளிட்டார்‌ கணியான மலையனூரான 
இராசராச மங்கலம்‌ பெருமாள்‌ வக்ரெம பா 


ண்டிய தேவற்க்கு ஏழாவது வரையும்‌ நாங்கள்‌ காணி 
யாண்டு அனுபவித்து பெருமாள்‌ வீரபாண்டிய 
தேவற்கு நாலாவதுமுதல்‌ இவ்வூர்‌ ராஜாக்கிரமநட்டி 

க்குநீக்கி பத்துஅஞ்சு இறுக்க வேண்டுகையில்‌ எங்களில்‌ 
ஆற்றாமைபோகட இப்படிப்போகையில்‌ இக்கோயிற்‌ 
தாணத்தாரைப்‌ பிடித்துக்‌ கோ 

யிற்பண்டாரத்தே இவ்வூர்‌ நட்டிக்கு ஏழாவது வரையும்‌ 
இறுப்பித்துக்‌ கொள்ளுகையில்‌ எட்டாவது நாளில்‌ 
எங்களைப்‌ பிடித்து இவ்வூர்க்‌ காணியா 

ணகடமை குடிமையும்‌ இறுத்து ஏழாவது வரையும்‌ 
இவ்வூர்க்கு இரஜாக்ர(ம) நட்டிக்கு இறுத்துடை 
மையும்‌ பெற வேண்டுமென்று சொல்‌ 

லுகையில்‌ இவ்வூர்‌ எங்களில்‌ காணியாண்டு இவ்வூர்க்கு 
நிச்சயித்து பொன்னும்‌ நெல்லு எங்களால்‌ இறுக்க 
ஒண்ணாதபடியாலும்‌ ஏழா 

வதுவரையும்‌ இவ்வூர்க்கு கோயில்ப்‌ பண்டாரத்தாரைக்‌ 
கொண்ட நட்டி இறுக்க ஒண்ணாதபடியாலும்‌ 
நாங்கள்‌ திருநாமத்துக்‌ காணியாக 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21. 


160 


விற்றுக்‌ குடுத்தபடி. பரிசாவது முன்னாள்‌ விக்ரமபாண்டிய 
தேவர்க்கு ஏழாவது வரைக்கு செல்வ...சிகை 
ஏழாவதுக்குப்‌ பணம்‌ 637ம்‌ பெரு 


மாள்‌ வீரபாண்டி(ய) தேவற்க்கு நாலாவதுக்கு நட்டி 
பணம்‌ 631ம்‌ அஞ்சாவது நட்டிக்குப்பணம்‌ 900ம்‌ 
ஆறாவது நட்டிக்குப்‌ பணம்‌ 385ம்‌ ஏழாவது நட்டி 


க்குப்‌ பணம்‌ 547ம்‌ ஆக பணம்‌ 3100 இப்பணம்‌ 


மூவாயிரத்து ஒரு நூறும்‌ எங்களால்‌ இறுக்க 
ஒண்ணாதபடியாலும்‌ எட்டாவது முதல்‌ காணியா 


ண்டுகடமை குடிமை இறுக்கமாட்டாதபடியாலும்‌ 
இவ்வூர்‌ திருநாமத்நுக்காணியாக இப்பணத்துக்கு 
விலையாவதாகவும்‌ இப்படி திருநாமத்‌ துக்கா 


ணி யானமைக்கு கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 


கொள்ளக்‌ கடவதாகவும்‌ இப்படி சம்மதித்து திருநா 
மத்து காணியாக விலைப்ரமாணம்‌ ப 


~~ 


ண்ணிக்‌ குடுத்தோம்‌ உடையார்‌ ஊர்பாகங்கொண்ட 
கருளிய நாயனார்‌ கோயில்‌ ..ஸ்வரதேவகன்மி கோயிற்‌ 
கணக்கற்கு ஹாரிதன்‌ ... 


உள்ளிட்டாரும்‌ ஹாரிதன்‌ இருவரங்கள்‌ நீரேற்ற பெரு 
மாளான சங்கரனாராயணபட்டன்‌ உள்ளிட்டாரும்‌ 
இவ்வனைவோம்‌ 


இப்படிக்கு இவை ஹாரிதன்‌ உஞ்சசரநீரேற்றாந்‌ எழுத்து அ 
இப்படிக்கு இவை ஹாரிதன்‌ ...எழுத்து இப்படிக்கு 


இவை ஹாரிதன்‌ மலையனூர்‌ பட்டர்‌ வரதர்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை ஹாரிதன்‌ பட்டன்‌ சிம்ஹ?தவன்‌ 
அடுப்படிக்கு 


4 


161 


22 ஹாரிதன்‌...அருளாளன்‌ எழுத்து,. நாராயண பட்டன்‌ 
எழுத்து 

23 இப்படி அறிவேன்‌ வராகபட்டனேன்‌ இப்படி 
அறிவேன்‌... தேவன்‌ வரதராஜபட்டன்‌... 


61 


முதற்பிரகாரத்துத்‌ திருச்சுற்றுமாளிகையின்தெற்குச்‌ 
சுவர்‌_சுந்தரபாண்டியனின்‌ 14ஆவது ஆண்டு (கி.பி. 1266-) 
482 of 1937—58. 


1 ஸ்வதிஸ்ரீ ஸ்ரீமது...மேல்‌ கோனேரி மேல்கொண்டான்‌ 
திரிபுவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
2 சுன்தரபாண்டியதேவற்கு யாண்டு 13வதுக்கு 
எதிராமாண்டு மலாடாகுிய ஜநநாத 
3 வளநாட்டு பரனூர்க்‌ கூற்றத்து பிரம்மதேயம்‌ இரையான 
ரையூரான ஸ்ரீசோழ கேரளச்‌ சதுப்பேதி 
4 மங்கலத்து உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிய னாய 
நார்‌ கோயிலில்‌ ... 


5 ஸ்வரர்‌...உடையான்‌ பொன்னின்‌ சிவந்தானான திறுமுடி.க 
காரி ஏறி அருளப்பண்‌ | 

6 ணின சொக்க நாயனார்க்கும்‌ உடையார்க்கும்‌ அமுதுபடி 
சாத்துப்படிக்கும்‌ நாம்விட்ட ஊர்‌ 8ழாமூ 

7 ர்கூற்றத்து இவன்காணி ஆந வேங்கைபாடி. நான்கெல்லை 
உட்பட்ட நன்செய்‌ புன்சை நத்தம்‌ 

8 ஏறிவாய்ப்‌ புறவடை ஏந்தல்ப்பற்று (கள(ர்‌)நீர்நிலை மர 
நிலை உள்ளிட்ட...மங்களும்‌ உள்ளூர்‌ நாயநா 

9 ர்தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ இந்நாயமார்க்கு 
பூசைக்கு ஒன்று பாதி நீக்கி உள்ள முதல்‌ இ(வ்‌)வா 

வ-11 


162 


10 ண்டுமுதல்‌ குடிநீங்கா தேவதான இறையிலியாக 
தந்தோம்‌ இத்தால்‌ வரும்‌ கடமை குடிமைஇ 


11 வரி அன்தராயங்‌ தரவிநியோகம்‌ காத்திகை... 

12 டம்‌ தறி இறை தட்டாரப்பாட்டம்‌ செட்டிறை செக்‌ 
திறை ஏரிமீன்பாட்டம்‌ மரவடை வெ 

13 ட்டிமுட்டை ஆள்‌ நல்லெருது நலப்பசு உள்ளிட்ட 
வெற்பேற்பட்ட அழைத்தாய 

(4 ங்களும்‌ சந்திராதித்தவரையும்‌ செல்வதாக தந்தோம்‌ 
இப்படிக்கு கல்லு 

15 வெட்டிக்கொள்க...நெட்டூர்‌ உடையான்‌ காலிங்கராயன்‌ 
எழுத்து 

16 இவைவெட்சி உடையான்‌ முனையதரையன்‌ எழுத்துநாள்‌ 


217வது பன்மா 


17 ஹேஸ்வர ரை. 


62 


முதற்‌ பீரகாரத்துத்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ 
தெற்குச்‌ சுவர்‌--விக்கிரம பாண்டியனின்‌ 4ஆவது ஆண்டு 
(கி.பி. 1272) 


1 ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமக...முன்னாக கோனேரி மேல்கொண்டான்‌ 
இரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிக்ரம பாண்டிய 
தேவற்கு 

2 யாண்டு 4வது னால்‌ 245 னாலாந இவ்‌ மண்டலத்து மலா 


டாந ஜநனாய வளநாட்டுப்‌ பரனூற்‌ கூற்றத்து 
பிரம்ம 


10 


11 


162 


தேயம்‌ இறையாநரையூரான ஸ}்ரீசோழ கேரள சதுப்பேதி 
மங்கலத்து உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிய 


னாய (நார்க்கு ந) 


ம்‌ பேரால்‌ கட்டிந இராஜாக்கள்னாயன்‌ சந்திக்கும்‌ 
பிறந்த னாளாந அத்தத்திக்கும்‌ எழுந்‌ தருளுந்‌ 
திருனாளுக்கும்‌ அமுதுபடிக்கும்‌... 


படிஉள்ளிட்ட நித்த நிமந்தங்களுக்கு முடலாக இன்னாய 
னார்‌ தேவதானமாய்க்‌ காருடல்‌ புறமுதல்‌ திறப்‌ 
ப(ட்‌)டன கூட்டிப்‌ போந்த பருந்தலான மலை 


யவிச்சாதிரி நல்லூர்‌ சீயமங்கலம்‌ புத்தூர்‌ மலையனூரான 
இராஜராஜமங்கலம்‌ நெடுமானூர்‌ அரும்புலிபாடி 
யான இராஜராஜ மங்கலம்‌ (நல்லரை) 


குர்‌ தாயனூர்‌ பிச்சாண்டான்‌ குறிச்சி நிறையூராந 
அந்தணற்கு நீரேற்ற பெருமாள்‌ நல்லூர்‌ வாள்முறை 
யேந்தல்‌ மருதேந்தல்‌ .. 

மனேந்தல்‌ பிராயேந்தலும்‌ இறையானரையூர்த்‌ 
திருப்பள்ளி எழுச்சிப்புறமும்‌ ஆக இவ்வூர்களில்‌ நாம்‌ 
கொண்ட...முதலும்‌... 

றமுதல்‌ கூற்றிலக்கையும்‌ மலையனூரான இராஜராஜ 
மங்கலத்திலும்‌ சயமங்கலத்திலும்‌ நாம்கொண்ட 
பசான முதலும்‌ புறமும்‌ கூற்றி 

லக்கையும்‌ ஆக இவ்வூர்களில்‌ தறிஇறை செட்டிறை 
செக்கிறை குளவடை மரவடை வெட்டிமுட்டையா 
ளும்‌ இறையாநரையூர்‌ 

கடமையும்‌ செட்டிறை செக்கிறை குளவடை மரவடை 
ஆக இவ்வூர்களில்‌ நான்கெல்லை உன்ளகப்பட்ட கார்‌ 
பசானமும்‌... 


12 


13 


14 


16 


15 


164 


செயும்‌ இவ்வூர்ப்‌ பிடாகைப்‌ பற்றிலும்‌... இன்னாயனார்‌ 
தேவதானமாய்‌ உட்கிடையான நிலங்களிலும்‌... 

கார்முதலும்‌ புறமுதல்‌ கூற்றிலக்கையும்‌ இச்சந்திக்கும்‌ 
இறாநானாக்கும்‌ முதலடங்க இறையிலியாகப்பெறவும்‌ 
இன்னிலந்‌... 

கடமை பொன்வரி காசாயம்‌ காத...கைப்‌ பச்சை 8ற்று 
வரி நல்லெருது நலப்பசு உள்சிவா?...சந்துவிட்‌... 


வினியோகம்‌ காரிய ஆட்‌(2) காரியம்‌ பெறுமேற்பாடி 
காவல்‌ தட்டொலிபாட்டம்‌ பட்டித்தெண்டம்‌ 
குற்றத்தெண்ட மற்றி(ப்பே) 

ற்பட்ட அனைத்தாயவற்கங்களும்‌ உட்பட நாலாவது 
பங்குனி மாத முதல்‌ முதலடங்கல்‌ இறையிலியாகத்‌ 
தந்தோம்‌ இப்படி (பிடி) 

பாடாகக்‌ கொண்டு சந்திராதித்தவற்‌ செல்வதாகக்‌ 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொண்டுஇவ்வூர்கள்‌ 
நான்கெல்லை... 


நம்பண்ணிக்‌ கொண்டு அனுபவித்து .. 


05 


முதற்பிரகாரத்துத்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ வடக்குச்‌ 


சுவர்‌--மாறவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ 7ஆவது ஆண்டு 
[கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு] 160 ௦8 1908. 


1 


2 


ஸ்ரீமறூத்த மேல்‌ கோமாறபன்மர்‌ திருபுவனசக்கரவத்தி 
ஸ்ரீவீரபாண்டியதேவற்கு யாண்டு 7வது து 

லாநாயற்று அமரபக்ஷத்து ௮ . த்தஸியும்‌ வெள்ளிக்‌ 
கிழமையும்‌ பெற்ற ஐஜவ(ர)தி நாள்‌ மலாடான ஜன 


ய 


ஆ. 


166 


3 னாத வளநாட்டு பரனூர்க்கூற்றத்து பிரம்மதேசம்‌ 
இறையானரையூரா(ன) ஸ்ரீசோழ கேரள சதுப்பேதி 
மங்கலத்து உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிய 
நாயனார்‌ கோயிலில்‌ ஸ்ரீமகேஸ்வரான ...செ(ய்‌)வார்‌ 
(க்கும்‌) 

4 தானத்தார்க்கு(ம்‌) தேவகண்மிகோயில்‌ கணக்கும்‌ 
திருமுனைப்பாடி நாட்டு திருநாவலூர்‌ வியாபாரி 
களில்‌ பாளூர்‌ கிழவன்‌ ஆட்கொண்ட தேவன்‌ 
தொண்டப்பிள்ளை என்‌ இன்னாயனாற்கு ப 


5 த்தாந்‌ திருநாளில்‌... முதலியார்‌ இருவளந்தல்‌ எழுந்தருளி 
ஏற்று அருளி ஸ்தானமண்டபத்து எழுந்தருளி 
இருந்து தீத்தம்‌ ஆஸாதித்து அருளி இற்றைநாள்‌ 
நாயற்பொழுது எழு 


6 ந்தருளப்‌ பண்ணுகிற உபையத்‌ திருப்பவனிக்கு ஆடி 
அருளவும்‌ அமுதுபடிக்கும்‌ சாத்துப்படிகளுக்கும்‌ 
நிச்சயித்த திருமேற்‌ பூச்சு பனிநீர்‌ கத்தூரி கற்பூரம்‌ 
குங்குமம்‌ திரு 

7 ச்சாந்து செங்கழுநீர்‌ திருப்பள்ளித்தாமம்‌ வெள்ளைதாறு 
திருப்பள்ளித்தாமம்‌ அமுதுபடி கறிஅமுது படிக 
ளுக்கும்‌ தருமாளிகை எழுந்தருளித்‌ திருவுலா 


8 ச்செய்தருள திருவிளக்கெண்ணைக்கும்‌ உடலாக திருநாள்‌ 
ஒன்றுக்கு அடங்கலுக்கு நிச்சயித்த பணம்‌ பத்து 
ஆண்டு ஒன்றுக்கு திருநாள்‌ நாலுக்கு நி 

9 ச்சயித்த பணம்‌ 40 இப்பணம்‌ நாற்பதுக்கு உடலாகக்‌ 
கொண்டு குடுத்த இவ்வூர்‌ சபையாரில்‌ 
எடுத்தமுகியாரான சோமதேவபட்டர்‌ பிடாகை 
கடமையாற்ற மாட்டா 


10 மல்‌ ஒடிப்போகையில்‌ இவர்‌ பாக கடமைக்கு இவர்க்கு 
புணைப்பட்ட புணையாளர்‌ இன்னாயனார்‌ குடிநீங்கா 


[1 


12 


13 


14 


15 


16 


17 


166 


தேவதானமான கடமைய்‌ பற்றில்‌ இவர்காணியான 
நிலம்‌ 


விற்கையில்‌ இவர்கள்‌ பக்கல்‌ நான்‌ விலைகொண்ட 
வேப்பஞ்செய்‌ தடி ஒன்றும்‌ களரி தடி. ஒன்றும்குளச்‌ 
செய்‌ தடிஒன்றும்‌ குண்டில்‌ தடி. ஒன்றும்‌ ஆகத்‌ தடி 


நாலினால்‌ மிகுதிக்‌ குறை 8 உட்ப்பட்ட நஞ்செய்‌ குழி 1250 
இக்குழி ஆயிரத்து இருநூற்று ஐம்பது இருநாமத்துக்‌ 
காணியாக இக்கோயிலில்‌ தானத்தார்‌ கைக்‌ 
கொண்டு தானத்‌ 


தார்குடிக்கடைத்து இந்நிலம்‌ கார்பாசனம்‌ உள்ளிட்ட 
இவை வாரங்கொண்டு இல௮னிலத்தால்‌ வரும்‌ 
கடமை இறை நீக்கி நீக்கி இறை மிகுதியாலுள்ள 
பண்டங்களும்‌ கை 


கொண்‌(டு) இந்த உபையத்துக்கு நிச்சயித்த இருநாள்‌ அ 
நாலுக்கும்‌ பண(ம்‌) நாற்பதுக்கும்‌ இந்நிலத்தில்‌ 
பண்டமேகொண்டு கோயில்‌ பண்டாரத்திலே 

இட்டு சற்ரோதித்தவரையும்‌ இப்படிகொண்டு எழுந்‌ 
தரு(ளிவிப்பதாக இத்தடி நாலுகுழி ஆயிரத்து இரு 
நூற்றும்‌ ஓம்பதும்‌ விலைகொண்டு திருநாமத்துக்‌ 
காணியாக கல்வெ 

ட்டிக்‌ குடுத்தேன்‌ பாஞர்கிழவன்‌ ஆட்சொண்டதேவன்‌ 
கொண்டப்பிள்ளை ஏன்‌ இவை தொண்டப்பிள்ளை 
எழுத்து இது சந்திராதித்தவற்‌ பந்மாஹே 


ஸ்வர ரக்ஷ. 


3 


ய்யா 0-௩ 
(மூலக ௪7௮5) 00௮ 0௫௮௫ 
afhuey Ghia த்‌ 


64. 


எலவாஞைருக்கு அண்மையிலுள்ள குஞ்சரம்‌ என்னும்‌ 


சிற்றார்‌-- ஸ்ரீசைலேஸ்வரர்‌ கோயிலின்‌ தெற்குச்‌ சவர்‌-- 
மாறவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ 74ஆம்‌ ஆண்டு (கி. பி 78 
ஆம்‌ நூற்றாண்டு) 


10 


குறிப்பு :-- இக்கல்வெட்டுப்‌ பகுதி உள்ள கற்பலகைகள்‌ 
மூன்றும்‌ இடம்‌ மாறி அமைந்துள்ளன. இறுதிப்‌ 
பகுதி கடைகீகவில்லை. 


ஸ்வஸ்திஸ்ரீ சீமந்‌...மேல்‌ கோமாறபன்மரான திரிபுவன 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 

வீரபரண்டிய தேவற்கு யாண்டு 14 வது துலா நாயற்று 
பூர்வ பக்ஷத்து 


ஆலியமும்‌ திங்கட்‌ கிழமையும்‌ பெற்ற சதையத்து நாள்‌ 
பாண்டி. நாட்டு 


மதுரையில்‌ ஆவண வீதிப்‌ பெருந்‌ தெருவில்‌ இருக்கும்‌ 

கைக்கோளரில்‌ பஞ்சவராயன்‌ பெரியானான இலங்கேசு 
வர தேவனேன்‌ 

மலாடாகிய ஜனநாத வளநாட்டுப்‌ பரனூற்‌ கூற்றத்து 
இறையாநரை 


யூர்‌ பிடாகை குஞ்சிரத்து உடையார்‌ திருக்குன்றமுடைய 
நாயனார்க்கு ஏறி அருளப்பண்ணின 


இருக்காம கோட்டமுடைய தாஇநு நல்ல நாச்சியார்க்கு 
அமுது படிக்கும்‌ திருப்பணிக்கு 

ம்‌ இருவிளகிகுக்கும்‌ உடலாக குடி நீங்கா தேவதானமாக 

கணத்துணட்டி என்று பேரோதப்பட்ட தடி ஒன்‌. 


269 


11 துவிக்கில்‌ பக்கத்தில்‌ பக்ககொல்லை என்று பேரோதப்‌ 
பட்ட 


12 ஆக நன்சை குழி எண்ணூறும்‌ புன்சை குழி அஞ்ஞூறும்‌ 


13 (நாச்சி) யார்க்கு குடுத்தேன்‌ இலங்கேசுவரதேவனேன்‌ 
இது . 


05 


எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயில்‌ முதற்‌ பிரகாரத்துத்‌ 
தெற்குப்‌ பக்கப்‌ படிச்‌ சுவர்‌ - பாண்டியன்‌ ஸ்ரீவல்லபனின்‌ 
(2) 6 ஆவது ஆண்டு (கி. பி. 1157 7) 126 ௦1 1906. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ கோமாறவந்மர்‌ திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
பல தேவர்க்கு யாண்டு 5 வது மகர நாயற்று அமர 
பக்ஷத்து 

2 நவமியும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற சோதி நாள்‌ மலா 
டாகிய செனனாத வளநாட்டுப்‌ பரனூர்க்‌ கூற்றத்து 
பிரம்ம தேயம்‌ இறைவானரையூரான ஸ்ரீ 


3 சோழகேரளச்‌ சதுவேதி மங்கலத்து உடையார்‌ ஊர்‌ 
பாகங்‌ கொண்டருளிய நாயினார்க்குத்‌ திருநுந்தா 
விளக்கு எரிப்பதாகப்‌ பருஊர்‌ உடையார்‌ தேவர்‌ 
கச்சியார்‌ பிள்ளை 


4 களில்‌ காளத்தி நாதர்‌ வைத்த திருநுந்தா விளக்கு இரண்‌ 
டுக்கு இக்கோயிலித்‌ தானத்தார்‌ சந்திராதித்த 
வரைக்கு எரிப்பதாகக்‌ கொண்டுவிட்ட இவ்வூர்‌ மேல்‌ 

5 பிடாகை விக்கரச்ச மங்கலத்து ஏரி8ழ்‌ நைஞ்சை நிலத்து 
வதிக்கு தெற்கு பார்க்கவன்‌ ஆண்டபெருமாளான 
இவராகபட்டர்‌ ஊர்பாகங்‌ கொ 


10 


& 


1 ௬ 12. 1% 


170 


ண்டார்‌ பக்கல்‌ கொண்டுடையேனான பெருவாய்க்‌ காலுகீ 
குகீ கிழக்கு புளியஞ்‌ செய்‌ க்க அளவின்படி குழி 
3431 ணெறு மரமும்‌ 


இதன்‌ வடக்கு தெற்கில்‌ கடம்பன்‌ தடி. கூச அளவின்படி, 
குழி 2243ம்‌ ஆக குழி 568 ம்‌... சிங்கப்பி 

ரான்பட்டர்‌ நம்பிள்ளை பக்கல்‌ கொண்டுடையேனான 
அரைக்கால்‌ க்ஷ்க அளவின்படி குழி 200ம்‌ கிணறு 
மோடையும்‌ ஆக மிகுஇக்‌ குறைவு 


ள்ள பங்கன்‌ குழி 200வும்‌ இன்னிலத்தால்‌ வரும்‌ ஏரிநீரீ 
உரிமை வாய்க்கால்‌ உரிமையும்‌ நா(ன்‌) கொண்ட 
படியே சாதனங்களும்‌ கோயிற்பண்டாரத்தே திரு 
நாமத்துக்காணி ்‌ 


யாகக்‌ குடுத்து யிறையிலியாகத்‌ திருமுகம்‌... வாங்கக்‌ 
குடுத்துக்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தேன்‌ காளத்தி 
நாதனேன்‌ இது பந்மாஹேஸ்வர ரச, 


06 

எலவானசூர்‌ - வாரிக்‌ கொல்லையிலுள்ள கற்பலகை 
பி. 14ஆம்‌ நூற்றாண்டு எழுத்துகள்‌ 508 ௦f 7947-39. 
ஸ்வஸ்தி 9 

புத்தூர்க்கால்‌ 

வெட்டுவித்தாள்‌ 

பல்லவநாந 

இராச நாராயணக்‌ 

காடவராயன்‌ த 

ம்‌ பிராட்டியாரில்‌ பாழ்‌ 

தரங்கதார்‌ 


ய 


171 


ஏலவானாசூர்‌ _ சிவன்கோயில்‌ முதற்‌ பிரகாரத்துத்‌ 
திருச்சுற்று மாளிகையின்‌ வடக்குச்‌ சுவர்‌ -- சகம்‌ 1264 
(கி.பி. 7269)-480 ௦1 1937 - 38. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ ஸகாத்தம்‌ 1284 ன்‌ மேல்‌ சுபகிராது வருஷத்து 
தநு நாயற்று பூருவ பக்ஷ£த்து த்ரயோதஸியும்‌ பு.தந்‌ 
கிழமையும்‌ 


2 பெற்ற கார்த்திகை நான்‌ மலாடாகிய ஜனனாய வள 
நாட்டுப்‌ பரனூர்‌ கூற்றத்து பிரம்மதேயம்‌ இறையா 
நரையூரான ஸ்ரீ சோ 


3 ழ கேரளச்‌ சதுவேதி மங்கலத்து உடையார்‌ ஊர்பாகங்‌ 
கொண்டருளிய நாயனார்‌ கோயிற்‌ தானத்தார்க்கு 
ஜயங்‌ டொண்ட சோழ மண்‌ 


4 டலத்து செம்பூர்க கோட்டத்து பட்டினநாட்டுப்‌ பழம்‌ 
பட்டினத்துச்‌ செம்போதி வில்லவதரையர்‌ மகன்‌ 
மாணிக்க நாயனார்‌ காங்கேயராயனே (ன்‌) 


5 இன்னாயனார்‌ திருமுன்பே நான்‌ வைத்ததிருநுந்தாவிளக்கு 
இரண்டுக்கும்‌ சந்திராதித்த வரையும்‌_.எரிவதாக 
விட்ட நிலமாவது குறுக்‌ 


6 கைக்‌ கூற்றத்துச்‌ சிக்காட்டுப்பற்று அதகூரில்‌ நல்லுருடை 
யான்‌ கூத்தன்‌ அதியமான்‌ மகன்‌ சேவகனான நரசிங்க 
முனையதரையர்‌ பக்கல்‌ நான்‌ 


7 கொண்ட சாதனப்படி இவ்வூர்‌ ஏரி8ழ்‌ நன்செய்‌ நிலங்‌ 
களான தடி கு(ழி) 300ம்‌ வடமேற்கடைந்த கிணறும்‌ 
தென்மேற்கு மேலை மாங்குண்டு 400ம்‌ இங்கு 

8 விட்டுவடக்கு மேலை ஆத்தி வட மதக்கு 100ம்‌ ஆக கு(ழி) 
5010ம்‌ இணறும்‌ இவ்வூர்‌ பிடாகை நக்கம்பூண்டியில்‌ 
புளியஞ்செய்‌ தடிக்குழி முன்னூறும்‌ இச்செய்‌(க்‌) 


10 


11 


12 


13 


14 


15 


16 


173 


கு மலையமான்‌ வடகலை கிணறும்‌ இங்கு விட்டு தென்‌ 
மேற்கு மலையன்‌ மேல்‌ கூறுதடி தடிக்‌ குழி இருநூறும்‌ 
ஆக தடி. இரண்டினால்‌ 

குழி அஞ்நாறு (ம்‌)ஆக மும்ணெறு இரண்டும்‌ திருநாமத்‌ 
துக்‌ காணி ஆக வைத்தும்‌ பண்ண வகையில்‌ இன்‌ 
னிலங்களுக்கு திருச்சூல ஸாபனமும்‌ 


பண்ணிக்கொண்டு காரும்‌ பசானமும்‌ ஒரு புகம்‌ தடி. 
முட்டிப்‌ பயிர்‌ செய்து வாரம்‌ கொண்டு திரிநுந்தா 
விளக்கு இரண்டும்‌ 


சந்திராதித்தவரையும்‌ எரிவதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிச்‌ கொள்ளும்படிக்கு கொப்பணஸண்கல்‌... 


நிருபங்‌ குடுத்த அவைக்கு இம்மரிவாதிதா முவற்‌ நமத்திக்‌ 
(2) கொள்ளவும்‌ இந்த திரிநுந்தா விளக்கு பானி 
பண்ணினான்‌ உண்டாகில்‌ கெங்கை கரையில்‌ காராம்‌ 
பசு 


வைக்‌ கொன்ற பாவத்தை அனுபவிக்கக்‌ கடவர்கள்‌ 
வன்மாகேஸ்வர ரக்ஷை இந்நிலம்‌ விற்றமைக்கு 
நல்லூருடையான்‌ அதியமான்‌ சேவகன்‌ 


னாயர்‌ எழுத்து காட்டுமயிலூர்‌ பற்றுனாயர்‌ எழுத்து 
பாணயர்பற்று னாயர்‌ எழுத்து பிடாகைப்பற்றுனாயர்‌ 
எழுத்து ஆதனூர்பற்றுனாயர்‌ எழுத்து புல்லூர்பற்று 
யர்‌ எழுத்து 

பழங்கூர்‌ பற்று னாயர்‌ எழுத்து வீர சோழபுர பற்றுனாயர்‌ 
எழுத்து கல்லைச்குறிச்சி னயர்‌ எழுத்து திருநாம 
நல்லூர்‌ பற்று னாயர்‌ எழுத்து எலும்‌...பற்றுனாயர்‌ 
எழுத்து. 


08 


முதற்பிரகாரத்து திருச்சுற்று மாளிகையின்‌ வடக்குச்‌ 
சுவர்‌-- இரண்டாம்‌ கம்பண உடையார்‌ கலம்‌ (கி.பி. 1271 
1874) 162 of 7906. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ மனுமண்டலீசுரன்‌ அரி 

ராச விபாட பாகைக்கு...தப்புவராயர்‌ கண்‌ 
டஸ்ரீகம்பண உடையாற்கு திருவிராச்சிய 

ம்‌ செல்லாநின்ற பிற்மாதி வருஷம்‌ உடை 

யார்‌ உடையார்‌ ஊர்பாகங்கொண்டருளிய நா 
யனாற்கு பஞ்சதேவிதம்‌ ஆடி அருள பருவூற்கச்சியரா 
யர்‌ பிள்ளைகளில்‌ காளத்திநாதந்‌ விட்ட பசு இரண்‌ 
டும்‌ கன்று தாய்ப்‌ பசுமூன்றும்‌ ஆகப்பசு அஞ்‌ 

சும்‌ சந்திராதித்தவரையும்‌ ஆடி. அருள இது 
மகேசுரர்‌ ரக்ஷ, 


௮... ௨.௮. ௬ கல ௦ 


= 
[=] 


69 


இரண்டாம்‌ பிரகாரத்துக்‌ கிழக்குச்‌ சுவர்‌--விசயராய 
மகாராயர்‌-சகம்‌ 4868 (கி.பி. 1446) 161 லf 1906 


1 ஸ்வஸ்திஸ்ரீமன்‌ மகாமண்டலீசுர அரியராய விபாடன 
பாஷைக்குத்‌ தப்புவராயர்‌ கண்டன்‌ மூவராயர்‌ 
கண்டன்‌ கண்ட நாடு கொண்டு கொண்டநாடு 

கொடாதான்‌ 

2 ஸமுத்திராதிபதி கெசவேட்டை கண்டருளி ஸ்ரீவீரப்‌ 
பிரதாப விசயராய மகாராயர்‌ பிறுதுவிராச்சியம்‌ 
பண்ணி அருளாநின்ற ஸகாத்தம்‌ 1368ன்‌ மேல்‌ 
செல்லா நின்றக்ஷ்ய... 


174 


வருஸர்த்து துலா நாயற்று பூறுவ பஷத்து வெள்ளிக்‌ 
கிழமையும்‌ தெசமியும்‌ பெற்ற அவிட்டத்து நாள்‌ 
வழுதிலம்பட்டுச்‌ சாவடி.நாடும்‌ காணிக்‌ கருமபரி 
வாரமும்தொண்டைமானார்‌ கச்சிராயர்கச்சிராயரும்‌ 


இராயதப்பிற்‌ காணத்து (இந்‌)நாகரச உடையார்‌ 
நிருபப்படி இனவரி இடங்கைவரி கழித்து கல்லு 
வெட்டுவித்தபடி இராச்சியத்தில்‌ வலங்கை 
இடங்கை இந்த இரண்டு வகையில்‌ குடிகளையும்‌ 
பிறதானிகள்மனமாதங்கள்தோறும்‌ காணிக்கைகொ 


ண்டு இந்தாலே குடிகள்‌ உள்ளதுநலங்க புறஇராச்சியமே 
ஓடிப்போய்‌ இத்தாலே தேவதானங்கள்‌ பூசை 
.. திருநாளும்‌ குலைந்து இராச்சியம்‌ வியாதியும்‌ 
ஆய்‌ மணித்தர்‌ உள்ளம்‌ செத்து நலங்கெபடி ஆலே 
இந்தச்செய்தி இராயர்‌ திருவுள்ளம்‌ பற்றி அருளி 


வலங்கையில்‌ யிடங்கையில்‌ உண்டு அன குடிகளுக்கும்‌ 
காணிக்கை கொள்ளக்கடவதல்ல என்று ௮ண்ணப்ப 
உடையாற்கு இராயர்‌ இராயர்தம்‌ திருவுள்ளம்பற்றி 
அருளின அளவில்‌ இந்த இனவரியும்‌ இடங்கை 
வரியும்‌ கழித்து அண்ணப்ப உடையார்‌ சிலசில இட 


த்துக்குக்‌ கல்வெட்டுவித்து சிலசில இடத்துக்குக்‌ கல்லு 
வெட்டுவியாதபடியாலே இந்தச்‌ செய்தி நாகரச 
உடையாற்கு விண்ணப்பம்‌ செய்தபடியாலே இம்மதி 
இ(நிநாகரச உடையார்‌ நிருபம்‌ தருகையில்‌ இன்னாள்‌ 
முதலுக்கு வலங்கை 


இடங்கையில்‌ பல குடிகளுக்கும்‌ இனவரி இடங்கைவரி 
என்று கொள்ளக்கடவதல்லவாகவும்‌ இதுக்கு 
இராசதரத்துக்கு உடகுடுத்து கலை அவிசாரித்த 
வன்‌ சிவத்து இராதி இராசத்து இராதிநாட்டு 
இராதருனத்து இராதிப்படதும்பட்டு 


176 


9 கெங்கைக்‌ கரையில்‌ கபிலவதை பண்ணின பாபத்திலே 
போகக்‌ கடவர்‌ கள்‌ ஆகவும்‌, 


10 


இரண்டாம்‌ பிரகாரத்து மேற்குச்‌ சுவர்‌--சகம்‌ 1432 
(கி.பி. 1510)—485 ௦1 1937 - 38. 


1 ஸ்வஸ்திஸ்ரீமந்‌ ஸகாத்தம்‌ 1432 மேற்‌ செல்லாநின்ற 
பிரமாதாதஸ்ரீ புரட்டாதி மீ” 25௨ உடையார்‌ 
ஊர்பாகங்‌ கொண்டருளிய தம்பிரானார்‌ 
ஸ்ரீகாரியம்‌ ஆதிசண்டே சுரர்‌ திருவாய்‌ மலர்ந்‌ 
தருளினபடி மெய்கண்ட சன்தாநத்து 
திருவண்ணாமலை 

2 சத்தியஞான தெரிசினிகள்‌ சிஷாபுராணம்‌ 
திருமலைநயிநார்‌ சந்திரசேகர்‌ இறைசை 
புராணம்‌ செய்து வருகையிற்‌ சன்னிதியிற்‌ 
திருச்செவிசாத்திஆனந்த தாண்டவன்‌ 
திருவீதி தென்கிழக்கில்‌ மனையொண்றரை மடமும்‌ 


3 திருநாமத்துக்காணி ஆன நல்லரசூரில்‌ நஞ்செய்‌ 
றம்பே கிணறும்‌ புன்செய்‌... தமக்கு விட்ட 
மனை ஒன்றரையில்‌ மனைஒன்று நீக்கி நிற 
பாதிமனை சொக்க நயினார்க்குமாகச்‌ செய்தத ... 
(சர்வ) சுதந்திரமும்‌ திருக்கண்‌ சாத்தும்‌ சந்தி 

4 ராதித்தவரையும்‌ சந்திரன்‌ பரம்பரையாக அனுபவித்‌ 
துக்கொள்ளக்‌ கடவாராகவும்‌ ஸ்ரீ காரியம்‌ குத்த 
னூரப்பன்‌ பொற்கோயில்‌ னம்பி நானூற்றுவப்‌ 
பண்டி (தன்‌) இறைசை... 


11 


இராச கோபுரத்துக்‌ கிழக்குப்‌ பக்கக்‌ குமழுதப்படை— 


கிருஷ்ணதேவராயர்‌--சகம்‌ 1449 (கி.பி, 1620)—494 of 
1987—38. 


1 


8௮ 


ஸ்வஸ்திஸ்ரீ விஜயாது...சாலிவாகந சகாத்தம்‌ 1442 
யிதின்மேற்‌ செல்லாநின்ற விக்கிறதி வருஷத்து 
கடக னாயிற்று பூறுவ பஷத்து தெசமியும்‌ ஸோம 
வாரமும்‌ கார்த்திகையு(ம்‌) பெற்ற 


ஸ்ரீமந்‌ ராசாதிராசநாந பரமேசுரந்‌ ஸ்ரீவீரபிரதாப ஸ்ரீவீர 
கிறிட்டிணேேதவமகாராயர்‌ வாசல்‌ மல்லப்பநாயக்கர்‌ 
புத்திரந்திம்மப்ப நாயக்கர்‌ யிறைவான்னூஊர்‌ 
நயினார்‌ உரோபாகம்‌ கொண்ட அருளிய நாயனார்‌ 


கோயிலில்‌ ஆதகண்டேசுரர்‌ தேவர்‌ ஸ்ரீபண்டாரத்துக்கு 
குடுத்த தருமசாதநப்பட்டயம்‌ நம்முனாய்‌ 
தாயநாயகத்‌ தானத்துக்குச்‌ செல்லும்வமுதிலம்பட்டு 
உசாவடி புவனேகவீரந்பட்டண சீமைகெடிலத்துக்கு 


தெர்க்கு திருமுனைப்பாடி நாடு பன்னிரண்டு பற்றில்‌ 
ஸ்வாமி கிருஷ்ணதேவ மஹாராயற்கு யம்மமாக 
காவேரி நெத இரத்தில்‌ சிரஸானம்‌...காலத்தில்‌ 
பிடாகைப்‌ பற்று 


செம்பியன்மாதேவி பூறுவதேவதானம்‌ ஆனது கொண்டு 
செய்த ராமமாந இந்த கீராமம்‌...ணுக்கு 
உண்டான நான்கெல்லைக்கு உட்ப்பட நஞ்செய்‌ 
புஞ்‌(செ)ய்‌ நத்தம்‌ செய்தலைத்‌ திடல்‌ மாவடை 


மரவடை குளவடை சாற்கல்லாயம்‌ கருவிபணம்‌ 
செக்காயம்‌ திரிகை ஆயம்‌...மாதாரிகம்‌ தலை 
ஆரிக்கம்‌ செக்கோட்டு போகம்‌ கடமை தற்கடமை 
உட்ப்பட செத்த க்ராமம்‌ ஒன்றுக்கு நடப்பினபடி 


௩. 


177 


7 எதுமாந வகை உதையம்‌ கண்டுகொண்டு இன்னாய 
னாற்கும்‌ காபூசை இருப்பணி திருக்கோபுரம்‌ 
திருப்பணி நடத்தவும்‌ இந்தப்‌ பொற்‌ உள்ளதுக்கும்‌ 
இந்த கிறாமம்‌ செம்பியந்மாதேவி நான்‌ கெல்லையும்ப 


8 மய சூலக்கல்லும்‌ஆய்‌ குமுதப்‌ படையிலே கல்வெட்டும்‌ 
ஆனபடி ஆலே சுவாமி தந்மமாக சந்திராதித்த 
வரையுசறுவ மானியம்‌ ஆக அனுபவித்துக்கொண்டு 
திருப்பணி நடத்தவும்‌ இந்த தருமத்துக்கு அதிதம்‌ 
பண்ணிநவர்கள்‌ கெங்கை க 


9 ரையிலே காராம்பசுவைக்‌ கொன்ற பாவத்திலே போக 
கடவார்களாகவும்‌ திம்மப்ப நாயக்கர்‌... 


ல». 72 


இராச கோபுரத்து மேற்குப்‌ பக்கக்‌ குமுதப்படை-- 
கிருஷ்ணதேவராயர்‌--௪ கம்‌ 1449 (கி.பி, 7622)--295 ௦71 
2927-28. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமன்மஹாமண்டலீஸ்வரன்‌ மேதின 
மீசுரகண்டன்‌ பாஷைக்குத்‌ தப்புவராயர்‌ கண்டன்‌ 
துலுக்கர்‌ ஓட்டியர்கள்‌ விபாடன்‌ எம்மண்டலமு 


2 ம்‌ கொண்ட இராசாதிராசன்‌ இராசபரமேசுரன்‌ 
உத்ததிரியும்‌ கொண்டு இராகுத்தராயனையும்‌ 
செதுக்கொண்டு கொண்டவீடு கொண்டப்‌ 
பள்ளியும்கொண்டு பிறதாபருத்தறராய குமார்ரனை 


3 பத்திற இராயனையும்‌ செதுக்கொண்டு கட்ட ணடுவண்‌ 
நதியிலே சென்றும்‌ சரதாநமும்‌ பண்ணிபட்டனார 
வ-12 


10 


178 


சங்கராத்திறிய்‌ இல்‌ செய தம்பமும்‌ நாட்டி அருளிய 
இட்டணதேவ மகாராயர்‌ பிதி 


விராச்சியம்‌ பண்ணி அருளானின்ற சகாத்தம்‌ 1449 
இதன்மேல்‌ செல்லானின்ற பிற்மாதிஸம்‌ வற்சத்து 
மகர நாயற்று பூறுவ பக்ஷத்து திறதியையும்‌ சோம 
வாரமும்‌ பெற்ற அத்த ந(ஈ)ள்‌ ஷகுத்து (2) 


நாள்‌ ஸ்ரீமது சன்னப்ப நாயக்க அய்யன்‌ சூரிய_வாசவ 
நாயக்கர்‌ மகன்‌ இராமையர்‌ என்னட சுவாமி வாசல்‌ 
மல்லப்ப நாயக்கர்‌ அய்யனது மக்கள்‌ திம்மப்ப 
நாயக்கர்‌ அய்யன்‌ ஆதி அப்ப நாயக்கர்‌ அய்ய 


ன்‌ சன்னப்ப நாயக்கர்‌ அய்யனுக்கும்‌ மல்லப்ப நாயக்கர்‌ 
அய்யனுக்கும்‌ தன்மமாக என்னிடைய...ஆன பன்னி 
ரண்டு பற்றுக்குள்‌ படாகைப்‌ பற்றில்‌ இறைவா 
நாதர்‌ உடையவர்‌ ஊர்பாகங்‌ கொ 


ண்ட.றாளிய தம்பிரானாற்கு பூறுவம்‌ தேவதானம்‌ திரு 
நாமத்துக்‌ காணி ஆன சூற்றியன்‌ குறிச்சிக்கு குமுதப்‌ 
படையிலே கல்வெட்டும்‌ தறாச்‌ சூலக்கல்லும்‌ இரு 
காயிலே பூறுவம்‌ நடந்து பின்பு திறந்து கொண்டு 
பண்‌... 


டாநவானு ஆய்‌ வருகையில்‌ தம்மப்ப நாயகர்‌ அய்யன்‌ 
சமை ஆண்டாற்கு பூறுவம்‌ நடந்த தேவதானம்‌ 
திருவிடை ஆட்டம்‌ உண்டானது எல்லாம்‌ கல்‌ 
வெட்டுப்‌ படியும்‌ ... விடுகையில்‌ பூறுவ 

கல்வெட்டும்‌ குமுதப்படையிலே கல்வெட்டும்‌ பாத்து 
விடுவிக்கையில்‌ திருக்கோபுரம்‌ திருப்பணிக்கும்‌ மகுர 
பூசைக்கு(ம்‌) மல்லப்ப நாயக்கர்‌ அய்யன்‌ தம்மப்ப 
நாயக்கர்‌ அய்யன்‌ ஆதிஅப்ப நாயக்கர்‌ அய்யன்‌ சன்‌ 


அப்ப நாயக்கர்‌ அய்யனுக்கும்‌ தன்மமாக பூறுவம்‌ கல்‌ 
வெட்டுப்‌ படியிலே சந்திராதித்த வரையும்‌ நடத்தக்‌ 


11 


12 


13 


14 


15 


179 


கடவாராகவும்‌ இந்தத்‌ தன்மத்தை மேலே மேலே 
பரிபால 


னம்பண்ணி நடத்தினவார்கள்‌ கெங்கைக்‌ கரையிலே 
ஆயிரம்‌ அஸ்வமேதியாகம்‌ பண்ணின பல(ன்‌) 
பெறக்‌ கடவர்கள்‌ ஆகவும்‌ கெங்கைக்‌ கரையிலே 
ஆயிரம்‌ பசுவைத்‌ தானம்‌ பண்ணின புண்ணியங்‌ 
கள்‌ பெறக்கட 


வர்கள்‌ ஆகவும்‌ கெங்கைக்‌ கரையிலே கோடி கன்னியா 
தானம்‌ பண்ணின புண்ணியம்‌ பெறக்கடவர்கள்‌ 
ஆகவும்‌ இந்தப்‌ பட்டையப்‌ படிக்கு குமுதப்படை 
யிலே கல்லும்‌ வெட்டிக்‌ குடுத்துப்‌ பட்டையமும்‌ 
குடுத்தபடி 


யாலே சந்திராதித்தவரையும்‌ நடக்கக்‌ கடவதாகவும்‌ 
இந்தப்‌ பட்டையப்‌ படிக்கு பன்னிரண்டு பற்று நாட்‌ 
டவரும்‌ ஒப்‌ முன்‌ தேவதானம்‌ ஆன சூரியங்‌ 
குறிச்சி பூறுவம்‌ கல்வெட்டுப்‌ படியாலே தவம்‌ 
தம்மப்ப நாய 


க்கர்‌ ஐயன்‌ விடுவிக்கயில்‌ நாங்களும்‌ இடப்பி நாட்டுக்‌ 
கணக்கப்பிள்ளே மை எழுத்து இட்டுக்‌ குடுக்க 
சொல்லி கட்டளை இடுகையில்‌ நாட்டுக்காக பிள்ளை 
வல்வவரா(ய)ன்‌ எழுத்து இவை தென்னவரா(ய)ன்‌ 
எழுத்து ௨. 


13 


இராஜகோபுர வாயிலின்‌ இடப்பக்கச்‌ சுவர்‌ அச்சுத 


தேவ மஹாராயர்‌ -- சகம்‌ 7452 (கி.பி, 7527) 


1 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமன்‌ மகா மண்டலேஸ்வரன்‌ அரியராய 
வீபாட 


13 


14 


180 
னபாவைக்குத்‌ தப்புவராயர்‌ கண்டன்‌ மூவார்‌ கண்டன்‌ 
கண்ட 


னாடுகொண்டு கொண்ட நாடு கொடாதான்‌ மேதின 
மீசுர கண்டன்‌ கட்டாரி 


சாளுவன்‌ துலுக்கர்‌ ஓட்டியர்‌ தளவிபாடன எம்மண்ட 
லமும்‌ கொண்ட ரா 

சாதிராசன்‌ ராச பரமேசுரன்‌ ஸ்ரீவீறப்பிறதாபன்‌ வீர 
கேசரி பூறுவ தெக்ூஷ்ண 

பச்சம்‌ உத்திரத்து சமுத்திறாதிபதி கேச வேட்டை கண்ட 
ருளிய ஸ்ரீ ௮ச்சிந்த 

தேவமஹாராயர்‌ பிறுத்திவி இராச்சியம்‌ பண்ணி அருளா 
நின்ற சகாப்தம்‌ 14 

53 இதன்மேல்‌ செல்லா நின்ற கர வற்சர்த்து தனு 
நாயற்று பூறுவ 

பக்ஷத்து துதியையும்‌ பானுவாரமும்‌ பெற்ற உத்தி 
ராடத்தி நாள்‌ மலா 

டான ஜனநாத வளநாட்டுப்‌ பரனூற்‌ கூற்றத்து பிரம்ம 
தேயம்‌ இறைவா 

நரையூரில்‌ பன்னிரண்டு பற்றில்‌ நாட்டவரும்‌ இருக்‌ 
கோவலூர்‌ உடையார்‌ திரு 

நரசிங்கமுடையார்‌ நயினார்‌ கோயிலில்‌ ஸ்ரீ சண்டேசுர 
நயினார்‌ ஸ்ரீபண்டாரத்துக்கு 

தறும சாசனப்பட்டயம்‌ குடுத்தபடி இன்னயினார்‌ 
இருநாமத்துக்‌ காணியான பழ 


ங்கூர்‌ பற்றில்‌ குமிழி சேரசோழ பாண்டிய புரத்தில்‌ 
குதிரைக்‌ காணிக்கை ஆக ௭ 


v 


181 


15 ங்கள்‌ சர்மையிலே ரேகை பதிஞ்ச லெ 36451 இந்தப்‌ 


16 
17 
18 
19 
20 
21 
22 
23 


24 


25 
26 


27 


பொன்‌ முப்பத்தாறும்‌ ப 

ணம்‌ அஞ்சேகாலும்‌ கழித்துக்‌ கொண்டு இன்னயினாற்கு 
பூசைத்‌ திரு 

ப்பணி நடத்தவேண்டி நரசிங்கமுனையதரையர்‌ பெறா 
மாள்‌ நயினாரை... 

ம்‌ எழுந்தருளப்‌ பண்ணிக்‌ கொண்டு தானத்தாரும்‌ பரி 
(வார)முமாக இறைவா நரை 

யூரிலே வருகையில்‌ ஸ்ரீமன்‌ மண்டலேசுரன்‌ திம்மயராசா 
வின்‌ வீரபுத்திரன்‌ போ 

கையதேவமகாராசவின்‌ முன்பாக பன்னிரண்டு பற்றில்‌ 
நயினார்‌ கச்சிராய 

றும்‌ நாட்டவர்களும்‌ இந்த ரேகை பொன்‌ முப்பத்தாறும்‌ 
பணம்‌ அஞ்சேகா 

லும்‌ பன்னிரண்டு பற்றிலும்‌ நாங்கள்‌ இறுப்பதாக 
பதிஞ்சு கொ...எ 

ங்கள்‌ நயினார்‌ நரசிங்கமுடைய நயினாற்கு சறுவமானிய 
மாக திருப்புண்‌ (ணியத்து) 

க்குதி தாரை வாத்து இந்தக்‌ குதிரைக்‌ காணிக்கை 
கழித்துக்‌ குடுத்தோம்‌ இந்த 

சறுவ மானியம்‌ சந்திறாதித்தவரையும்‌ நடக்கக்‌ க(ட)வ 
தாகவும்‌ இந்தப்படிக்கு 

க்குமுதப்படையிலும்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இந்த 
சறுவ மானியத்துக்கு ௮ 

விதம்‌ பண்ணினவன்‌ கெங்சைக்‌ கரையிலே காராம்‌ 
பசுவைக்‌ கொன்ற பாவ 


33 


34 


192 


த்தலே போகக்‌ கடவதாகவும்‌ தன்மாதா பிதாவுக்கு 
இரண்டு நினைத்த பாவத்தி 

லே போகக்‌ கடவநாகவும்‌ இவை கச்சிராயன்‌ எழுத்து 
இவை சவுந்தர பாண்டிய மலைய 

ன்னாயந்‌ எழுத்து காட்டுமயிலுடையார்‌ எழுத்து இவை 
கொங்கராயர்‌ எழுத்து வீரச 

ம்பவாண்டாயர்‌ எழுத்து இவை இருமுடிக்காரியார்‌ 
எழுத்து குருகுலத்தரையர்‌ ௭ 

முத்து முடிகொண்ட வேளார்‌ எழுத்து குருகுராயர்‌ 
எழுத்து ரா(ஜ)ரா(ஜ) வேளார்‌ எழுத்து இவை 

பன்னிரண்டு பற்று நாட்டுக்‌ கணக்கப்பிள்ளை எழுத்து 
பழங்கூற்‌ பற்று நாட்டுக்‌ க 

ணக்குப்‌ புகழ்வினைப்‌ பெருமாள்‌ எழுத்து ஸ்ரீபரமேசுரர்‌ . 
ரகைஷி ௨. 


14 


இராசகோபுர வாயிலின்‌ இடப்பக்கச்‌ சுவர்‌--அச்சுத்‌ 


தேவமகாராயர்‌--சகம்‌ 1457 (கி.பி 7535) 


| 


2 


3 


4 


௨.. ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமன்மஹாமண்டலேஸ்வரர்‌ ராஜாதி 
ராஜபரமேஸ்வர ஸ்ரீமயிஸ்வர நரஸி 


வற்‌ தேவகுமரர்‌ ஸ்ரீவீரப்பிறதாபஸ்ரீமது அச்சுதப்ப தேவ 
மஹாராயர்‌ பிறுதிவிராச்‌ 


இயம்‌ பண்ணி அருளாநின்ற ஸகாப்தம்‌ 1457 பதி(ன்‌) 
மேல்ச்‌ செல்லாநின்ற 


மன்மத சம்வரீஷரத்து மிதுந நாயற்று பூறுவ பக்ஷத்து . 
துதியையும்‌ பீரகெல்பதி 


க 


183 


வாரமும்‌ பெற்ற...த்ததெது நாள்‌ ஸ்ரீமன்‌ மஹாமண்ட 
லஸ்வரர்‌ 
கர்‌ சலக்கைய தேவமஹாராஜ குமரர்‌ ஸ்ரீ இருமலையதேவ 
மஹாராஜர்‌ ஸ்ரீ அச்சுதைய தேவ 
மஹாராயர்குப்‌ புண்ணியமாக ஸ்ரீமன்‌ மகாமண்டலேஸ்‌ 
வரர்‌ சோளகுல இலக ௨௮ றயூர்‌ புரவாதிஸ்வர 


இப்பயதேவ மஹாராஜீ குமாரர்‌ ஸ்ரீமாபோகையதேவ 
மஹாராஜர்‌ இருமலையதேவ மஹாராஜா 

வின்‌ ஆப்பிணைப்படிக்கு மலாடாகிய ஜ்நநாதவள 
நாட்டுப்‌ பரநூற்‌ கூற்றத்து பிரம்மதே 

சம்‌ இறைவாநரையூரா ந ஸ்ரீசோளகேரள சதுர்வேதி 
மங்கலத்து உடையார்‌ போக்சுரமு 

டைய தம்பிராநாற்கு இருப்பணி மஹாபூசை அநிகாங்‌ 
கவை போகங்களுக்கும்‌ முன்‌ 

பிடாகை பற்றிந்‌ சீயமங்கலம்‌ கருமம்‌ ஒன்று இந்த 
கருமம்‌ ஒன்றும்‌ நன்செய்‌ புன்செய்‌ நாற்‌ 

பாற்கெல்லையும்‌ அட்டி போக...மாகப்‌ 

பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இந்த நயினார்‌ ஊர்பாசம்‌ 
கொண்டருளிய நயிநாற்கும்‌ உடையார்‌ 

போக£சுரமுடைய நயினாநாற்கும்‌ இந்த திருமம்‌ 
ஒயமங்கலம்‌ தேவதாநம்மாகச்‌ சந்திராதித்த 

வரையும்‌ நடக்கச்‌ கடவதாகவும்‌ இந்த தன்மத்துக்கு 
யாதொரு பாவுதம்‌ பண்ணிநவர்கள்‌ 

கம்கைக்‌ கரையிலே...பண்ணினாரைக்‌ கொன்ற 
பாவத்திலே போகக்‌ கடவராகவும்‌... 

இவை சவுந்திரபாண்டிய...பொன்னயினார்‌ எழுத்து 
இவை கொங்கராயர்‌ செம்புனாதர்‌ எழுத்து. 


Tb 


எலவானாகுருக்கு அண்மையில்‌ உள்ள குஞ்சரம்‌ என்‌ 


லும்‌ சிற்றூர்‌--ஸ்ரீசைலேசுவரர்‌ கோயிலின்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
சதாசிவதேவர்‌-சகம்‌ 1478 (கி.பி. 15666) கற்பலகைகள்‌ 
இடம்மாறி அமைந்தள்ளன, இறுதி கிடைக்கவில்லை. 


| 


இராசாதிராசராச பரமேசுரன்‌... 


பூறுவ தெஷண பத்திம... ஸ்ரீவீரப்பிறதாப ஸ்ரீசதா 
இவதேவமகாராயர்‌ 


பித்தி ஊர்ச்சிதம்‌ அருளாநின்ற சாலிவாகன 
சகாத்தம்‌ 1478...நள வருசர்த்து மகர நாயற்று 

துவாதெசியும்‌ சோம வா 

ரமும்‌ பெற்ற மகத்து.. திலே மலாடாகிய செனநா, 

தவளநாட்டு பரனூற்‌ கூற்றத்து இறை 

வானரையூரில்‌ பிடாகை 

ப்பற்று குஞ்ரெத்து திரு 

மலையம்மான்‌ புரத்து உடையார்‌ 

இருக்குன்றிசுர முடையார்‌... 


காளத்தியப்பர்‌ உடையார்‌ திருகுன்றீசுரமுடை... 
அமுற்தவல்லியம்மை 


திருவிளக்குப்‌ புறமாக ... 
86 
எலவானாசூர்ச்‌ சிவன்‌ கோயிலின்‌ இராசகோபுரத்துக்‌ 


கிழக்குப்‌ பக்கக்‌ குமுதப்படை--சதாசிவதேவர்‌--சகம்‌ 7295 
(கி.பி. 7675)- இறுதி காணப்படவில்லை. 499௦1 7957-96. 


1 


ஸ்௨ஸ்தீஸ்ீஸ்ரீமனிமகாமண்டலேசுரன்‌அரியராயவீபாடன 
பாசைக்கு தப்புவராயரீ கண்ட கண்டநாடுகொண்டு 


1 


7 


185 


கொண்டாடு குடாதான்‌ பூறுவ தக்கன பச்சிம 
உத்தரா ஸமுத்தராதிபதி ஸ்ரீவீரப்பிரதாப 
2. சதாசிவதேவ மகாராயர்‌ பித்தி ஊர்ச்சிதம்‌ பண்ணி 

அருளாநின்ற சகாப்பிதம்‌ 1495 இதன்மேல்‌ செல்லா 
நின்ற ஆங்ரெ(௬) வருஷம்‌ சித்திரை 10உராயசம்‌ 
இருமலையர்‌ பண்டாரத்துக்கு அரியலூர்‌ அரசு 

3 நிலையிட்ட கிருஷ்ணப்ப மாலவராய நாயிநாற்கும்‌ பன்னி 
ரண்டு பற்று நாட்டார்‌ குறும்பியூர்‌ வாணப்பநயினார்‌ 
அசனூர்‌ வெங்கப்ப முதலியாரும்‌ பரனையூர்‌ 
கொங்குராய பண்டாரமும்‌ 

4 நெசலூர்‌ காட்டுமெல்லுடையாரும்‌ உளுந்தூர்‌ பிழை 
பொறுத்த நாயினாரும்‌ செங்குறிச்சி பெருமாள்‌ 
நயினாரும்‌ பாதூர்‌ ஸஞ்சராயரும்‌ நடுவிப்பட்டு 
வன்னிம நாயக்கரும்‌ மற்றுமுண்டான நாயாரும்‌... 


17 


முதற்பிரகாரத்துத்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ வடக்குச்‌ 
சவர்‌--கொப்பண உடையார்‌ 481 of 7927-28. 
1 உடையார்‌ ஊர்பாகங்‌ கொண்டருளிய நாயனாற்கு 
சுபசிருது வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 15௨ கொப்பண்ண 
உடையார்‌ நிருபப்படிக்கு சிக்காட்டுப்‌ பற்றில்‌ சீதேவியில்‌ 


வாணாதராயன்‌ ஏந்தலில்‌ பிறை உடையான்‌ திருவேகம்‌ 


ப்புற இறையிலி ஆகவிட்ட திருநுந்தா விளக்கு ஒன்றுக்கு 


2 
3 
4 
5 பம்‌ உடையான்‌ திருமுடிக்காரிக்கும்‌ நீங்காத திருவிளக்கு 
6 
7 வாணாதராயன்‌ தடி ஒன்று குழி 330ம்‌ பிறை உடையான்‌ 


186 


8 தடி ஒன்று குழி 220ம்‌ வடமேலைமூலை ணெறும்‌ விட்டேன்‌ 
9 இருமுடிக்காரியேன்‌ பன்மாஹேஸ்வர ரக்ஷ. 


75 


முதற்பிரகாரத்துத்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ வடக்குச்‌ - 
சுவர்‌—481 ௦1 1937-38. 
சுபநிறாது வறாஷம்‌ பங்குனி மாதம்‌ 16௨ உடையார்‌ 
ஊர்‌ பாகங்‌ கொண்டருளிய நாயிலார்க்கு 
குடினிங்காத இரிநுந்தா விளக்கு ஒன்றுக்கு அதகூர்‌ 
நல்லுடையான்‌ சேவகன்‌ இராசநாராயண 
நரசிங்க முனையதரையன்‌ உடையா(ர்‌) நிருப 
ப்படிக்கு சிக்காட்டுப்‌ பற்றில்‌ அதகூரில்‌ விட்ட பக 
குசப்பட்டி தடி. ஒன்றும்‌ நாவல்‌ குண்டு தடி ஒன்றும்‌ 
வேப்பங்‌ குண்டுதடி. ஒன்றும்‌ புளியங்குண்டுதடி. ஒன்றும்‌ 
ஆகதடி 4ம்‌ விட்டேன்‌ இராசநாராயண நரசிங்க 
முனைய தரையனேன்‌ இது பந்மாஹேஸ்வர ரகை. 


ர. 6௮. சூ கு பஹு 


நம்‌ 
ல 


19 


இராசகோபுரத்து வலப்பக்கச்‌ சுவர்‌ - கல்வெட்டுப்‌ * 
பாடல்‌--உரைகடைபோல்‌ பொறிக்கப்பட்டிருப்பினும்‌, இங்‌ 
குப்‌ பாடல்‌ அமைப்பில்‌ தந்துள்ளேன்‌. 497 ௦4 1937-38. 


ஸ்வஸ்திஸ்ரீ பராந்தகன்‌ தாமோதரபட்டர்‌ 
பாண்டவ தூதனாயன்‌ கவி ௨ 


187 
“விதியா ரெழுத்தையும்‌ வெற்றெழுத்‌ தாகீகித்தெவ்‌ 
வேந்தர்தங்கள்‌ 
பதியா னதுகொண்‌ டிளவர சர்க்கும்‌ பாரந்தை வந்து 
மதியால்‌ வளங்கொண்ட பாண்டவ தூதன்‌ மறையவர்‌ 


சொன்‌ 


சதியா விளங்கிய தாமோதரன்‌ உத்தம...மே”” 


90 


எலவானாசூருக்கு அண்மையில்‌ உள்ள புகைப்பட்டி 


என்னும்‌ சிற்றூர்‌ - பிடாரி கோயில்‌ நடுகல்‌-- இது முடிவு 
பெறவில்லை. 868 ௦1 1997-98. 


1 
2 
3 
4 
5 
6 
7 
8 
9 


ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 
சித்ரபானு ஸ்ஸ்‌ பங்குனி மாதம்‌ 
13௨ சித்தமனா 

யனி ௮ண்ணாமலைனாய 
கரைய்யன்னுக்கு புண்‌ 
ணியம்மாக செப்பிலி 
எல்லப்ப நாயகர்‌ குமா 
ரர்‌ ராமனாயக்கர்‌ பண்‌ 
ண படாகைப்‌ பற்றில்‌ 
சேந்த புகமப்‌ பெட்டியி 
ல்‌ பிடாரியார்‌ திருனாளு 
க்கும்‌ சந்திக்குமாக புஞ்‌ 


185 


KAMBAN ADIPPODI 
13 சையில்‌ மலையன்னூர்‌ (SAW. GANESAN) 
KAMBAN MANIMANDAPAI 


14 எல்லைத்‌ தறுவாய்‌ 
KARAIKUDI-623002 


15 கீ கொல்லையில்‌ 100 ம்‌ 
16 யிந்தப்‌ புண்ணியம்‌ 

17 (சந்திரா)தித்த வரையும்‌ 

18 நடக்கக்‌ கடவதா A 


மேற்கண்ட எண்பது கல்வெட்டுகளையும்‌ படிக்கும்‌ 
போது அவ்‌ அக்காலத்திய செயல்முறைகள்‌ புலனாகின்றது 
அன்றோ? முற்காலம்‌ பொற்காலம்‌ ! என்று எண்ணி. நாம்‌ 
பெருமை கொள்ளலாம்‌ அல்லவா ! ம்‌ 


புதுவை மாநிலத்தின்‌ மேதகு ஆளுநர்‌ உயர்திரு சேத்திலால்‌ அவர்கள்‌ 
தூலாசிரியருக்குப்‌ பொன்னாடைப்‌ போர்த்திப்‌ பாராட்டுகிறார்‌. 


